தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ வரிசை எண்‌ - 35 


திருநெல்வேலி மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ 
(முதல்‌ தொகுதி) 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ தி.பாந்‌. பந்தர்‌, இஆப, 


முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ 


பதிப்பாசிரியாகள்‌ 


முனைவர்‌ மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌ 
முனைவர்‌ சொ. சாந்தலிங்கம்‌ 
திரு. சொ. சந்திரவாணன்‌ 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 


எழும்பூர்‌, சென்னை. 


2009 


BIBLIOGRAPHICAL DATA 


Tilte :  Thirunelveli District Inscriptions Volume - 1 


General Editor :  Dr.T.S. Sridhar, IAS, 
Principal Secretary & Commissioner 


Copyright : Tamil Nadu State Department of Archaeology 
Subject : Epigraphy 
Language : Tamil 


PublicationNo. : 208 


Year : 2009 
Type Point :  lipt. 
No.ofPages : 340 
Edition First 
Paper used : 80 gsm Maplitho 
Type Setter :  Gankarani Kaniniyagam 
Royapettah, Chennai. Cell : 98840 57267 
Printer : Tamil Nadu State Department of Archaeology 
Publisher : Tamil Nadu State Department of Archaeology 
Tamil Valarchi Valagam, 


Halls Road, Egmore, 
Chennai - 600 008. 


Price : Rs. 202/- 


முன்‌ அட்டை : திருப்புடைமருதூர்‌ சிவன்கோவில்‌ கோபுரம்‌, 
திருநெல்வேலி மாவட்டம்‌ 


பின்‌ அட்டை : தாளச்சக்கரம்‌ நெல்லையப்பர்‌ கோவில்‌, திருநெல்வேலி. 
அட்டைப்பட வடிவமைப்பாளர்‌ : தே. சத்தியவதி, அச்சுக்கோர்ப்பாளர்‌ 





பதிப்புரை 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை தமிழ்‌ நாடெங்கும்‌ உள்ள கல்வெட்டுகளைப்‌ படி 
எடுத்துப்‌ படித்து வெளியிடும்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ளது. “கல்வெட்டு முனைப்புத்‌ திட்டம்‌” 
என்னும்‌ செயல்‌ திட்டத்தில்‌ என்‌ தலைமையின்‌ கீழ்க்‌ கடந்த ஐந்து ஆண்டுகளாகப்‌ பல 
மாவட்டங்களில்‌ பணிகள்‌ மேற்கொள்ளப்பட்டுப்‌ பல தொகுதிகளாகக்‌ கல்வெட்டுகள்‌ 
வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வரிசையில்‌ திருநெல்வேலி மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ முதல்‌ 
தொகுதி தற்போது வெளியிடப்படுகிறது. 

தென்பாண்டி நாட்டின்‌ வரலாற்றில்‌ திருநெல்வேலி மாவட்டம்‌ மிக முக்கியமானதொரு 
பங்களிப்பைச்‌ செலுத்தியுள்ளது. வைகைக்கரையில்‌ மதுரையும்‌, தண்‌ பொருந்தப்‌ பேராறு 
என்னும்‌ தாமிரபரணிக்‌ கரையில்‌ திருநெல்வேலியும்‌ அமைந்து பாண்டிய நாட்டை 
வளப்படுத்தியுள்ளன. திருநெல்வேலிப்‌ பகுதி முற்பாண்டியர்களாலும்‌, முற்சோழர்‌, 
பிற்காலப்‌ பாண்டியர்‌, விசயநகரர்‌, நாயக்கர்‌ மற்றும்‌ கேரள மன்னர்களாலும்‌ ஆளப்பட்ட 
பகுதி. இம்மரபினரின்‌ கோயிற்பணிகளும்‌,நிர்வாகக்‌ கலாச்சாரப்‌ பணிகளும்‌ பல 
கல்வெட்டுகளில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றை வெளிக்கொணர்வதன்‌ மூலம்‌ 
இதுவரை வெளிவராத பல அரிய செய்திகளைத்‌ தமிழ்ச்‌ சமூகம்‌ அறியும்‌ வாய்ப்பு ஏற்படும்‌. 

இம்முதல்‌ தொகுதியில்‌ திருநெல்வேலி நரகத்தில்‌ அமைந்துள்ள நெல்லையப்பர்‌ 
கோயிலின்‌ கல்வெட்டுகளும்‌, பாளையங்‌ கோட்டையில்‌ அமைந்துள்ள இராஜ கோபாலசாமி 
கோயில்‌ கல்வெட்டுகளும்‌ கணிசமான அளவில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவைதவிர 
திருப்புடை மருதூர்‌, வள்ளியூர்‌,பாலாமடை, இராசவல்லிபுரம்‌, மணப்படை வீடு,கல்லிடைக்‌ 
குறிச்சி, மேல்‌ பாட்டம்‌ போன்ற ஊர்களில்‌ படி எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளும்‌ 
இத்தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவை இப்பகுதியின்‌ அரசியல்‌, சமூக வரலாற்றை 
அறிவதற்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌. 

இக்கல்வெட்டுகளைப்படி எடுத்துப்‌ படித்துப்‌ பதிப்புக்குத்‌ தயார்‌ செய்யும்‌ பணியில்‌ 
ஆர்வமுடன்‌ பணி ஆற்றியவர்கள்‌ எம்‌ துறை அலுவலர்கள்‌ முனைவர்‌. மா. செந்தில்‌ செல்வக்‌ 
குமரன்‌, முனைவர்‌ சொ. சாந்தலிங்கம்‌,திரு. சொ. சந்திரவாணன்‌ ஆகியோராவர்‌. 
கல்வெட்டுப்படி எடுத்தும்‌ படிக்கும்‌ பணியிலும்‌ பணியாற்றிய இளம்‌ ஆய்வாளர்‌ திரு. 
உலகய்யா,இந்நூலைப்‌ பதிப்பித்து வெளிக்கொணரும்‌ பணியில்‌ சிறப்பாகச்‌ செயல்பட்ட 
சிறப்பு நிலைக்‌ கல்வெட்டாய்வாளர்‌ திருமதி. அர. வசந்த கல்யாணி ஆகியோராவர்‌. இவர்கள்‌ 
அனைவர்க்கும்‌ எனது வாழ்த்துக்களும்‌, பாராட்டுகளும்‌ உரியவை. 

இத்தொகுதியை வெளியிடுவதற்கு நிதி உதவி செய்த தமிழ்‌ நாடு அரசுக்கும்‌ எனது 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகம்‌,வழக்கமாக எம்‌ துறை 
வெளியீடுகளை வரவேற்றுப்‌ பயன்‌ பெறுவது போல இந்நூலையும்‌ வரவேற்கும்‌ என 
நம்புகிறேன்‌. 


முனைவர்‌ தி.ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இஆப, 


முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ 


முன்னுரை 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையில்‌ அண்மைக்‌ காலங்களில்‌ 'கல்வெட்டு 
முனைப்புத்‌ திட்டம்‌' என்னும்‌ திட்டம்‌ செயல்படுத்தப்பட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று 
வருகிறது. தமிழகத்ததின்‌ பல மாவட்டங்களிலும்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ படி எடுக்கப்பட்டு 
படித்து பல தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. அவை சமூகவியல்‌, வரலாற்று 
ஆய்வாளர்களுக்கப்‌ பல புதிய தரவுகளை வெளிக்‌ கொணர்ந்து வழங்கியுள்ளன. 
அவ்வரிசையில்‌ இத்தொகுதி திருநெல்வேலி மாவட்டக்‌ கல்வெட்டுகளைக்‌ கொண்டதாக 
வெளி வருகிறது. 

திருநெல்வேலி மாவட்டம்‌ பண்டைய பாண்டிய நாட்டின்‌ தென்பகுதியில்‌ வளமான 
நிலப்பகுதியைக்‌ கொண்டதாக அமைந்திருந்தது. தமிழகத்தின்‌ ஒரே ஜீவநதி என்று 
சொல்லத்தக்க தண்‌ பொருந்தப்‌ பேராறு என்னும்‌ தாமிரபரணி பாய்ந்து இப்பகுதியை 
வளமான பகுதியாக வாழவைத்துக்‌ கொண்டிருக்கிறது. இதன்‌ காரணமாக இவ்வாற்றின்‌ 
இருகரைகளிலும்‌ மக்களின்‌ வாழ்விடங்கள்‌ அமைந்து பல அரிய கோயில்களுடன்‌ 
திகழ்கின்றன. மக்கள்‌ வாழ்க்கையின்‌ பல்வேறு அம்சங்களை விளக்கும்‌ நூற்றுக்கணக்கான 
கல்வெட்டுகள்‌ இக்கோயில்களில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகள்‌ சுமார்‌ 1200 
ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்றுவரை இவ்வட்டாரத்தின்‌ அரசியல்‌, பொருளாதார, சமூக, 
சமய வரலாற்றிற்கு உரிய தரவுகளைத்‌ தாங்கியுள்ளன. அவற்றை வெளிக்‌ கொணர்வதன்‌ 
மூலம்‌ வரலாற்றின்‌ பல இடைவெளிகள்‌ நிரப்பப்படும்‌. 


பாண்டிய நாட்டின்‌ தென்பகுதியில்‌ அமைந்திருந்த இம்மாவட்டம்‌ நிலவியல்‌ ரீதியாக 
சேரநாட்டின்‌ தென்பகுதியோடு தொடர்புடையதாக இருந்தது. இதன்‌ காரணமாக 
அவ்வப்போது சேரமன்னர்களின்‌ அரசியல்‌ ஆதிக்கமும்‌ இப்பகுதியில்‌ ஏற்பட்டிருந்தது. அதன்‌ 
வெளிப்பாடாக அவர்கள்‌ கால கல்வெட்டுகள்‌ சிலவும்‌ ஓரிரு கோயில்களில்‌ இப்பகுதியில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. அவைதவிர, கி.பி. 10-11-ம்‌ நூற்றாண்டுகளில்‌ பாண்டிய நாடு 
முழுமையும்‌ சோழர்கள்‌ வசப்பட்டிருந்தது. சோழ மன்னன்‌ முதலாம்‌ இராசராசன்‌ தன்‌ 
ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பாண்டிய நாட்டுப்‌ பகுதிகளில்‌ தன்‌ அரசப்‌ பிரதிநிதிகளாகத்‌ தன்‌ 
உறவினர்களையே சோழ பாண்டியர்‌ என்னும்பெயரில்‌ நியமித்தான்‌. அவர்களும்‌ 
இப்பகுதியின்‌ அரசியல்‌,சமய வரலாற்றில்‌ சில தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளனர்‌. அவர்கள்‌ 
காலத்து கல்வெட்டுகளும்‌ கணிசமான அளவில்‌ இப்பகுதியில்‌ காணப்படுகின்றன. 


சோழர்கள்‌ தங்கள்‌ நாட்டுப்‌ பகுதியில்‌ தமிழ்‌ எழுத்துக்களையே தங்களது 
கல்வெட்டுகளில்‌ பயன்படுத்தி வந்தனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்திய காலத்தில்‌ இப்பகுதியில்‌ ஏற்கனவே பாண்டியர்களால்‌ பயன்படுத்தப்பட்டு, 


மக்களுக்கு நன்கு அறிமுகமாகியிருந்த வட்டெழுத்துக்களைத்‌ தங்களது ஆவணங்களைப்‌ 
பொறிப்பதிலும்‌ பயன்படுத்தினர்‌. இது சோழர்கள்‌ இப்பகுதியில்‌ மேற்கொண்ட ஒரு வகை 
அரசியல்‌ நிர்வாக உத்தி என்றே கூறலாம்‌. எனவே பாண்டியர்களாலும்‌, சோழர்களாலும்‌ 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகளும்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ வெட்டப்பட்டன என்பதைக்‌ 
காண்கிறோம்‌. 


பிற்பாண்டியரின்‌ எழுச்சி காரணமாகச்‌ சோழப்‌ பேரரசு ஒரு முடிவுக்கு வந்தது. தம்‌ 
நாட்டை சோழர்களிடமிருந்து மீட்ட பாண்டிய மன்னர்கள்‌ குறிப்பாகத்‌ திருநெல்வேலிப்‌ 
பகுதியில்‌ அதிகமான அக்கறையோடு தங்களது செல்வாக்கை நிலை நாட்டினர்‌. 
அவற்றைப்படம்‌ பிடித்துக்‌ காட்டும்‌ வகையில்‌ பல கல்வெட்டுகள்‌ இங்குள்ள கோயில்களில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. அவர்களது வீழ்ச்சிக்குப்‌ பின்‌ பாண்டிய நாடு விஜய நகரரர்‌ 
ஆட்சியிலும்‌, மதுரை நாயக்கர்‌ ஆட்சியிலும்‌ பல அரசியல்‌ சமூக மாற்றங்களைக்‌ கண்டது, 
அரசு நிர்வாகத்தில்‌ பாளையப்‌ பட்டுகள்‌, சீர்மை, உசாவடி என்பன போன்ற பிரிவுகள்‌ 
அறிமுகப்‌ படுத்தப்பட்டுச்‌ சற்று மாறுபட்ட அரசியல்‌ தலைமை தோன்றியது. அதன்‌ 
வெளிப்பாடுகளும்‌ பல கல்வெட்டுகளில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவைதவிர தனிப்பட்ட 
முறையில்‌ அவ்வப்‌ போது வந்த அரசியல்‌ அதிகாரிகள்‌, படைத்தலைவர்கள்‌, செல்வந்தர்கள்‌ 
தங்கள்‌ பங்குக்குப்‌ பல அறக்கொடைகளை ஏற்படுத்திச்‌ சென்றுள்ளனர்‌. அவற்றை 
விளக்கத்தக்கப்‌ பல ஆவணங்கள்‌ கல்‌ மண்டபங்கள்‌,கல்‌ தூண்கள்‌, படித்துறைகள்‌, மதகுகள்‌ 
போன்றவற்றில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. அவையெல்லாம்‌ தொகுக்கப்பட்டு இம்முதல்‌ 
தொகுதியில்‌ வெளியிடப்படுகின்றன. இது ஒரு தொடக்கம்‌, இம்மாவட்டத்தில்‌ ஆற்ற 
வேண்டிய பணிகள்‌ தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 


இத்தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள கல்வெட்டுகள்‌ ஊர்வாரியாகச்‌ சற்று 
விளக்கப்படுகின்றன, இத்தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள கல்வெட்டுகள்‌ 216. இவற்றில்‌ 
திருநெல்வேலி நெல்லையப்பர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 96. பாளையங்கோட்டை 
இராசகோபால சுவாமி கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 41. இவைதவிர சீவலப்‌ பேரி, திருப்புடை 
மருதூர்‌, வள்ளியூர்‌, விஜய நாராயணம்‌, மணப்படை வீடு, பாலாமடை (௭) உதயனேரி, 
குருவிகுளம்‌,தருவை, சாயாமலை, ராஜவல்லிபுரம்‌, திருவேங்கடநாதபுரம்‌, கல்லிடைக்‌ 
குறிச்சி, சிவகிரி, குறிச்சி, கருங்குளம்‌, புலியூர்‌ குறிச்சி ஆகிய ஊர்களில்‌ படி எடுக்கப்பட்ட 
கல்வெட்டுகளும்‌ அடங்கியுள்ளன. 


திருநெல்வேலி - நெல்லையப்பர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 


பாண்டிய நாட்டின்‌ தேவாரப்‌ பாடல்‌ பெற்ற சைவத்தலங்கள்‌ பதினான்கில்‌ ஒன்றாக 
வைத்து எண்ணப்படும்‌ கோயில்‌ அ/மி நெல்லையப்பர்‌ கோயில்‌. ஐந்து சபைகளில்‌ ஒன்றான 
தாமிர சபை இங்கு உள்ளது. இங்குள்ள விரிந்த ஆலயத்தில்‌ கி.பி. எட்டாம்‌ நூற்றாண்டு முதல்‌ 
கி.பி. 19-ம்‌ நூற்றாண்டு வரையான கல்வெட்டுகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவை தமிழ்‌, 
வட்டெழுத்து மற்றும்‌ ஒரு சில சிறந்த கல்வெட்டுகளாகவும்‌ உள்ளன. கோயிலுக்கான 
நிலக்கொடை, விளக்குகள்‌ வைப்பதற்கான ஆடுகள்‌ கொடை,அதை ஏற்று எண்ணை வழங்க 
இசைந்த சங்கரப்பாடியார்‌ பற்றிய செய்திகள்‌, பட்ட விருத்தியாகக்‌ கொடுக்கப்பட்ட 


V 


நிலங்கள்‌, இசைக்‌ கலைஞர்களுக்கு ஜீவிதமாக வழங்கப்பட்ட நிலங்கள்‌, அண்டை 
ஊர்களில்‌ செயல்பட்ட பிரமாண மகாசபையாரின்‌ கோயிற்‌ பணிகள்‌ எனப்பல செய்திகள்‌ 
இக்கல்வெட்டுகளில்‌ இடம்‌ பெற்றுள்ளன.இக்கோயிலில்‌ நடந்த குடமுழுக்கு விழா, 
அதற்கான செலவுத்‌ தொகைகள்‌ பற்றிய குறிப்புகளும்‌ இடம்‌ பெறுகின்றன. பல்வேறு 
அரசர்களின்‌ பெயரால்‌ நிறுவப்பட்ட “சந்தி” என்னும்‌ சிறப்பு பூசைகள்‌ அவற்றிற்கான 
கொடைகளும்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. பிற்பாண்டியர்‌ காலத்தில்‌ இக்கோயில்‌ பெற்ற 
கணிசமான வளர்ச்சி இக்கல்வெட்டுகளின்‌ மூலம்‌ அறியப்படுகின்றன. 


இக்கோயிலில்‌ உள்ள கல்வெட்டுகளில்‌ சில அருமையான கவிதை வடிவில்‌ 
அமைந்துள்ளமை இங்கு குறிப்பிட்டுச்‌ சொல்லத்தக்கதாகும்‌. சிவபெருமானின்‌ அடி முடி 
காணாத்‌ தோற்றம்‌ ஒரு பாடல்‌ கல்வெட்டில்‌ சிறப்பிக்கப்படுகிறது. மற்றொரு பாடல்‌ 
கல்வெட்டில்‌ விருதுநகர்‌ மாவட்டம்‌ திருத்தங்கல்‌ கல்வெட்டில்‌ இடம்‌ பெற்றுள்ள ஓர்‌ 
அதிகாரி தடங்கண்ணிச்‌ சிற்றூருடையான்‌ உய்யநின்றாடுவான்‌ குருகுலத்தரையன்‌ கொடுத்த 
கொடை கூறப்பட்டுள்ளது. இவன்‌ முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ காலத்தில்‌ இருந்த 
முக்கிய அதிகாரிகளில்‌ ஒருவன்‌. இவனது பாடல்‌ கல்வெட்டு தான்‌ சிவபெருமானுக்காக 
கணிசமாக நிலம்‌ கொடுத்திருப்பதாகவும்‌ அதனால்‌ சிவபெருமானுக்கு இனி கபாலம்‌ ஏந்தி 
பிச்சை ஏற்க வேண்டிய அவலநிலை இல்லை என்றும்‌ அங்கதச்‌ சுவைபடக்‌ கூறுவதாக 
அமைந்துள்ளது. இதே போன்றதொரு செய்தியை இவன்‌ திருத்தங்கல்லிலும்‌ கல்வெட்டாகப்‌ 
பொறித்துள்ளது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. 

நெல்லையப்பர்‌ கோயிலின்‌ மேற்குப்‌ பிரகாரத்தில்‌ அமைந்துள்ள ஆறுமுகர்‌ 
சன்னிதியின்‌ முன்பாக அமைந்துள்ள விரிந்த தாமரை வடிவிலான ஒரு தாளச்‌ சக்கரம்‌ பற்றிய 
கல்வெட்டு மிகச்‌ சுவையானதாகும்‌. கி.பி. 1870ல்‌ பசுவந்தனை என்னும்‌ கிராமத்தைச்‌ சேர்ந்த 
பிச்சாண்டி அண்ணாவி என்பவரால்‌ இத்தாளாங்கப்‌ பிரமாணம்‌ கட்டப்பட்டது என்ற 
செய்தியை இக்கல்வெட்டு தருகிறது. 

இக்கோயில்‌ கி.பி. 10-11-ம்‌ நூற்றாண்டில்‌ முற்சோழர்‌ காலத்தில்‌ பல மண்டபங்கள்‌, 
புதிய சன்னிதிகள்‌ கட்டப்பட்டு நன்கு வளர்ச்சி பெற்றது என்பதற்கான கல்வெட்டு சான்றுகள்‌ 
இங்குள்ளன. மண்டபங்கள்‌ கட்ட தூண்கள்‌ கொடையளித்த செல்வந்தர்கள்‌, அதிகாரிகள்‌ 
ஆகியோரின்‌ பெயர்கள்‌ வட்டெழுத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. எனவே இவை கோயில்‌ 
கட்டுமான வரலாற்றை அறிந்து கொள்ளவும்‌ பயன்படுகின்றன. மதுரை அங்கயற்‌ கண்ணி 
அம்மை கோயிலில்‌ பணிசெய்யும்‌ தலைக்கோலி பட்டம்‌ பெற்ற ஆடல்மகள்‌ ஒருத்தி 
நெல்லையப்பர்‌ கோயிலுக்குச்‌ செய்த தானமும்‌ ஒரு கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
நெல்லையப்பர்‌ கோயில்‌ அக்காலத்தில்‌ பெற்றிருந்த பூரவலான செல்வாக்கு இங்கு 
வெளியிடப்பட்டுள்ள கல்வெட்டு ஆவணங்கள்‌ மூலம்‌ பெறப்படுகிறது. 
பாளையங்கோட்டை கல்வெட்டுகள்‌ : 

இன்று பாளையங்கோட்டை என அறியப்படும்‌ நகரம்‌ கல்வெட்டுகளில்‌ ஸ்ரீ வல்லபச்‌ 
சதுர்வேதி மங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. கீழ்வேம்ப நாடு என்னும்‌ நாட்டுப்‌ பிரிவுக்குள்‌ 
அடஙிகியிருந்த இவ்வூர்‌ பிராமணர்கள்‌ மிகுதியாக வாழ்ந்த ஊராகவும்‌ ஊரின்‌ மத்தியில்‌ 


Vi 


இராசகோபாலசாமி என்று இன்று பெயர்‌ பெற்றுள்ள திருமால்‌ கோயிலையும்‌ கொண் 
டிருந்தது. இக்கோயில்‌ ஸ்ரீ வல்லப விண்ணகரம்‌ என்று கல்வெட்டுகளில்‌ சுட்டப்‌ 
பட்டுள்ளது. இங்குள்ள கல்வெட்டுகளில்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லத்‌ தக்கவை சோழ மாமன்னன்‌ 
முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தவையாகும்‌. வட்டெழுத்திலும்‌, தமிழிலும்‌ உள்ள 
இக்கல்வெட்டுகள்‌ இக்கோயில்‌ எந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருந்தது என்பதைக்‌ 
காட்டுகின்றன. பாரதம்‌,ராமாயணம்‌ ஆகியவை வாசிப்பதற்கு விருத்தியாகக்‌ கொடுக்கப்பட்ட 
நிலங்கள்‌, வைத்திய போகமாகவும்‌, கணக்கனுக்காகவும்‌, இசைக்கலைஞர்களுக்காகவும்‌ 
விடப்பட்ட நிலங்கள்‌ எனப்‌ பல செய்திகள்‌ பெறப்படுகின்றன. 

பிற்பாண்டியர்‌ காலத்திலும்‌, திருவிதாங்கூர்‌ மன்னர்களின்‌ ஆட்சியிலும்‌ இக்கோயில்‌ 
நல்ல கவனத்தைப்‌ பெற்றுள்ளது. தற்போதைய அரசு அருங்காட்சியகத்தில்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ள இளவேலங்கால்‌ நடுகற்கள்‌ வரலாற்றறிஞர்கள்‌ கவனத்தைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தவை. 
கயத்தாற்றுப்‌ பகுதியை ஆண்ட வெட்டும்‌ பெருமாள்‌ என்னும்‌ பாண்டிய மன்னனுக்கும்‌, 
வெங்கலராஜன்‌ என்னும்‌ விசய நகரத்‌ தலைவனுக்கும்‌ இடையில்‌ கி.பி. 1547ல்‌ நடைபெற்ற 
போரின்போது உயிர்‌ நீத்த கொண்டயங்‌ கோட்டை மறவர்களின்‌ நடுகற்கள்‌ இவை. 
இக்கல்வெட்டுகளும்‌ இத்தொகுதியில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 

தருவை என்னும்‌ சிற்றூரில்‌ உள்ள கல்வெட்டு கேரளத்தைச்‌ சேர்ந்த (மலை 
மண்டலம்‌) ராமன்‌ என்பவனால்‌ இளைய பெருமாள்‌ விண்ணகர்‌ என்ற திருமால்‌ கோயில்‌ 
கட்டப்பட்டதையும்‌,கோயில்‌ பராமரிப்புக்காக நிலம்‌ கொடை அளிக்கப்பட்ட செய்தியையும்‌ 
தருகிறது. 

சங்கரன்‌ கோயில்‌ வட்டத்தில்‌ உள்ள குருவிகுளம்‌ என்னும்‌ சிற்றூரிலிருந்து நான்கு 
கல்வெட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. கி.பி. 10-ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு மெனச்சி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த நாட்டியச்‌ சாத்தன்‌ என்பவன்‌ 
எடுத்த பலி பீடத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. மற்ற இரண்டு 19-ம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 
தனிமனிதர்களின்‌ கொடையைத்‌ தெரிவிக்கின்றன. இவ்வட்டத்தில்‌ மூவிருந்தாழி என்னும்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு இங்கு ஒரு மடவளாகம்‌ அமைக்கப்பட்ட செய்தியைத்‌ தருகிறது. 

உதயனேரி (௭) பாலாமடை என்னும்‌ ஊரில்‌ உள்ள திருமால்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
ஆறு இங்கு சேர்க்கப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகள்‌ பிற்பாண்டியர்‌ காலத்தைச்‌ (கி.பி. 12 - 
13) சேர்ந்தவை. பல ஊர்கள்‌ ஒன்றிணைக்கப்பட்டு முக்கோக்கிழானடிகள்‌ சதுர்வேதி 
மங்கலம்‌ உருவாக்கப்பட்டுள்ளது. மன்னன்‌ சடையவர்மன்‌ குலசேகரனின்‌ அக்காழ்வி 
முக்கோக்கிழானடி பெயரால்‌ இச்சதுர்வேதி மங்கலம்‌ தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. மற்ற 
இரண்டு கல்வெட்டுகள்‌ மணப்படை வீட்டிலிருந்து மதுரைக்கு ஒரு பெருவழி சென்றது 
பற்றியும்‌ அவ்வழியில்‌ ஒரு கிணறு வெட்டப்பட்டுத்‌ தண்ணீர்ப்பந்தல்‌ வைக்கப்பட்டதையும்‌ 
தெரிவிக்கின்றன. 


நாங்குனேரி வட்டம்‌ வள்ளியூரிலிருந்து நான்கு கல்‌ வெட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ 
இடம்‌ பெறுகின்றன. அனைத்தும்‌ கி.பி. 13 -ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவையே. 
கைலாசமுடையார்‌ கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை,நாச்சியார்க்கு வழங்கப்பட்ட 


Vii 


பொன்‌ அணிகலன்கள்‌,போன்ற செய்திகள்‌ தெரியவருகின்றன. மற்றொரு முக்கியமான 
ஆவணம்‌ சாந்திக்‌ கூத்தில்‌ வல்ல உலக முழுதுடையாள்‌ என்னும்‌ நடனமாது மூன்று 
யுகங்கண்ட அம்மன்‌ என்னும்‌ பெயரில்‌ ஒரு கோயில்‌ கட்டிய செய்தியைத்‌ தருகிறது. 


ராசல்லிபுரம்‌ என்னும்‌ சிற்றூரிலிருந்து 11 கல்வெட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ 
சேர்க்கப்பட்டள்ளன. இவற்றுள்ள சில நந்தாவிளக்கு எரிக்கக்‌ கொடுத்த கொடைகளைக்‌ 
குறிக்கின்றன. இவ்வூரில்‌ செயல்பட்டு வந்த வணிக நகரத்து வியாபாரிகள்‌ கோயிலின்‌ 
வளர்ச்சிக்கு எடுத்த நடவடிக்கைகள்‌ சில கல்வெட்டுகளில்‌ இடம்‌ பெறுகின்றன. 


திருவேங்கட நாதபுரம்‌ கல்வெட்டுகள்‌ இரண்டு இக்கோயிலின்‌ நந்தாவிளக்குக்‌ 
கொடைகள்‌, நிலதானங்கள்‌ பற்றித்‌ தெரிவிக்கின்றன. இவ்வூர்‌ அவனி நாராயணச்‌ சதுர்வேதி 
மங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ பெற்றுள்ளது. 

மணப்படை வீடு கல்வெட்டுகள்‌ இரண்டின்‌ மூலம்‌ இவ்வூரின்‌ பெயர்‌ 
அம்பலத்தாடியான மணப்படை வீடு என இருந்ததை அறிகிறோம்‌. நந்தாவிளக்கு 
எரிக்கவும்‌,கோயிலில்‌ திருப்பதியம்‌ பாடவும்‌ கொடுக்கப்பட்ட கொடைகள்‌ கல்வெட்டுகளில்‌ 


பேசப்பட்டள்ளன. 


சீவலப்பேரி திருமால்‌ கோயிலில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ முற்‌ பாண்டியர்‌, சோழர்‌, 
பிற்பாண்டியர்‌ காலத்தின்‌ அரசியல்‌ நிலையைக்‌ காட்டுவனவாக உள்ளன. கி.பி. 8-9-ம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மாறஞ்சடையன்‌ காலத்திய வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு அணுக்கன்‌ 
அப்பி நங்கை என்பவள்‌ 22 ஆடுகள்‌ கொடுத்து ஒரு விளக்கு வைத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 
இவள்‌ சத்ரு பயங்கர முத்தரையன்‌ என்னும்‌ இருஞ்சோ நாட்டுத்‌ தலைவனின்‌ (இன்றைய 
சாத்தூர்‌ பகுதி) மனைவி ஆவாள்‌. 

முதலாம்‌ இராசராச சோழனின்‌ கல்வெட்டுகள்‌ இக்கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலக்‌ 
கொடைகளையும்‌,விளக்குக்‌ கொடைகளையும்‌ தெரிவிக்கின்றன. முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலக்கல்வெட்டும்‌,மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலக்‌ கல்வெட்டுகளும்‌ இக்கோயில்‌ 
பிற்காலத்தில்‌ பெற்றிருந்த வளர்ச்சியினையும்‌ மக்கள்‌ ஆதரவையும்‌ காட்டுவனவாக 
உள்ளன. 


திருப்புடை மருதூர்‌ நாறும்பூ நாத சுவாமி கோயில்‌ கல்வெட்டுகள்‌ சோழ, பாண்டிய, 
கேரளப்‌ பகுதி மன்னர்களின்‌ செல்வாக்கைக்‌ காட்டுவனவாக அமைந்துள்ளன. கி.பி. 9-10-ம்‌ 
நூற்றாண்டில்‌ வெட்டப்பட்ட முற்பாண்டியன்‌ மாறன்‌ சடையன்‌ கல்வெட்டு விளக்கு எரிக்க 
25 ஆடுகள்‌ வழங்கப்பட்ட செய்தியைத்‌ தருகிறது. இராசராச சோழன்‌ காலத்தில்‌ இக்கோயில்‌ 
பல திலக்கொடைகளைப்‌ பெற்றுள்ளன. பிற்பாண்டியர்‌ காலத்திலும்‌ நிலக கொடைகள்‌ 
வழங்கப்பட்டுள்ளன. பூதல வீர மார்த்தாண்டன்‌ காலத்தில்‌ இக்கோயிலில பணிபுரிந்த 
இசைக்‌ கலைஞர்களுக்கு சீவிதமாக நிலங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வூரில்‌ ஓடும்‌ 
தண்பொருந்தப்‌ பேராற்றின்‌ கரைகளில்‌ மக்கள்‌ பயன்பாட்டிற்காக மண்டபங்களும்‌, 
படித்துறைகளும்‌ கட்டப்பட்ட செய்திகள்‌ பாடல்‌ வடிவிலான கல்வெட்டுகள்‌ மூலம்‌ 
கெரியப்படுத்தப்பட்டுள்ளன 


viii 


மேலச்‌ செவ்வல்‌ என்னும்‌ ஊர்க்‌ கல்வெட்டுகளில்‌ இவ்வூர்‌ செவ்வலான வீர கேரள 
நல்லூர்‌ எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ பெற்ற செய்திஅறியப்படுகிறது. நிலக்‌ கொடைகள்‌, விளக்குக்‌ 
கொடைகள்‌ ஆகிய செய்திகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


கல்லிடைக்‌ குறிச்சி கல்வெட்டு ஒன்று இவ்வூரில்‌ வெள்ளை நாடார்களுக்கும்‌, 
வெள்ளாள சமுதாய மக்களுக்குமிடையே இருந்துவந்த பிணக்குகளைக்‌ கூறுகிறது. 
வெள்ளை நாடாரில்‌ சிலர்‌ வெள்ளாளப்‌ பெண்களிடம்‌ முறை தவறி நடந்து கொண்டதையும்‌, 
கூலிச்‌ சேவகம்‌ செய்தல்‌, தேசங்கையாளுதல்‌ என்னும்‌ பணிகளில்‌ ஈடுபட்டுக்‌ குழப்பம்‌ 
விளைவித்ததையும்‌ எதிர்த்த வேளாள சமூகத்தினர்‌ எதிர்காலத்தில்‌ அவர்கள்‌ அவ்வாறு 
செய்யலாகாது எனத்‌ தடைவிதித்து கல்வெட்டில்‌ வெட்டி வைத்துள்ளனர்‌. 


இதேபோன்றதொரு கல்வெட்டு கன்னியாகுமரி மாவட்டம்‌ கல்குளம்‌ வட்டம்‌ 
திருவிதாங்கோடு என்னும்‌ ஊரிலும்‌ கண்டறியப்‌ பட்டுள்ளது. அக்கல்வெட்டின்‌ காலம்‌ கி.பி. 
1452 ஆகும்‌. இவற்றின்‌ மூலம்‌ இவ்விரு சமூகத்தவர்க்குமிடையே நெடுங்காலமாக பகைமை 
இருந்திருக்கலாம்‌ எனக்‌ கருதமுடிகிறது. சிலர்‌ வெள்ளை நாடார்கள்‌ என்பார்‌ தமிழகத்தின்‌ 
தென்பகுதியில்‌ சிலகாலம்‌ ஆட்சி அதிகாரம்‌ செலுத்தியவர்கள்‌ என்ற கருத்தையும்‌ 
முன்வைத்துள்ளனர்‌. இது இன்னும்‌ ஆய்வு செய்யப்பட வேண்டிய செய்தியாகும்‌. 

வரலாற்றில்‌ ஒளிபுகாத பகுதிகளில்‌ ஒளிபாய்ச்சும்‌ விதமாக இத்தொகுதி வெளி 
வருகிறது என்பதில்‌ ஐயமில்லை. இந்நூல்‌ சமூக விஞ்ஞான ஆய்வுகளில்‌ ஈடுபட்டுள்ள 
அறிஞர்களுக்கும்‌, வரலாற்று மாணவர்களுக்கும்‌ பெரும்‌ பயனளிக்கும்‌ என்றும்‌ கருதலாம்‌, 


THIRUNELVELI DISTRICT INSCRIPTIONS VOL | - 
INTRODUCTION 


‘Intensive Epigraphical Campaign’ programe was initiated in the state 
department of Archaeology in recent years and it is bearing fruits successfully. Number 
of epigraphical volumes are being published regularly by this intensive work. These 
volumes are serving as most reliable source materials on the socio - 
economic,religious and political sphere and are very useful to the researchers and 
scholars. In this series this present volume consists of inscriptions from Thirunelveli 
district is published now. 


Thirunelveli district was the part and parcel of the ancient Pandya country 
which comprises fertile land mass watered by perennial river Thamiraparani. Because 
of the ever lasting fertility of this reigion number of settlements flourished on both the 
banks of the river. Temples of both Saivaite and Vaisnavite religions were built by the 
rulers of this area and they served a lot in the cultural development of this part of the 
country. Many number of inscriptions engraved on the walls of the temples, mantapas, 
bathing ghats etc reveal the history of this region since 8 c. A.D. to present times. 
By bringing out these records for the perusal of the scholars of history so many 
missing links in the history of Tamil nadu can be identified and useful for the 
reconstruction of the real history of Tamil land. 


Geographically this land mass lies as the pheripheral region and had close 
contact with the chera country. Influence of chera rulers in the political arena has 
been noticed by the stone inscriptions found some temples in this district. 


In the times of the Raja raja chola the great whole Tamilnadu came under his 
umbrella. The fertile Thamira parani delta was well attended by the chola monarchs 
nommated by Raja raja | as vice roys in the name of chola pandyas. Their role in the 
religious and social fields are all will documented in the lithic records found in various 
temples. The cholas utilised only Tamil script in their royal documents and temple 
inscriptions but Vatteluthu script was unaware in the chola region. When they 
occupied Pandya region they followed Vatteluthu scripts in their records which was 
already in vogue among the people. This diplomatic step was very helpful to win 
over the confidence of the people in Pandya region. So,many number of Vatteluthu 
inscriptions are found all over the southern pandya region up to 11cAD. 


The chola supremacy came to an end in the pandya country by the emergence 
of later pandya rulers like Mar. Sundrarapandya |. He and his successors paid more 
attention than ever in the socio - religious activities of Thirunelveli region. Some 


Xx 


pandya rulers were even had the names such as Thirunelveli Perumal. Many number 
of inscriptions of later Pandya rulers are noticed and included in this volume. Because 
of the family fued among the pandya brothers in winning over the crown Delhi sultans 
took over the riot tom pandya country and administered for a short period. Vijayanakara 
rulers,came into the rescue of pandya country and to establish the Hindu rule 
appointed their Dhantanayakas to control this region. This leads to the emergence 
of Madurai Nayak dynasty which held sway over at least 200 years in the politics of 
this part of the country. They brought some new ideas in the administration,divided 
the country into 72 palayams and appointed poligars for their administration. New 
administrative units like sirmai, palaiyams etc., were introduced by them. Their role 
in the political scenario were well documented in various records. Some of them are 
collected and included in this volume. 


Totally 216 inscriptions are given in this volume. Among them records 
fromNellaiyappar temple, Thirunelveli (96) and Rajagopalasamy temple at 
Palayamkottai (41) occupy considerable part of this volume. Next to them, inscriptions 
from Sivalapperi, Thiruppudai maruthur, Valliyur, Vijayanarayanam, Karungulam, 
Manappadai vidu, Palamadai (a) Uthayaneri, Kuruvikulam, Taruvai, Rajavallipuram, 
Kallididaikurichchi and some more are given for the first time. 


Nellaiyappar temple inscriptions : 


This siva temple is considered as one among the 14 Saiva centers sanctified 
by the Devaram:hymnists in Pandya country. This temple copper hall exists one 
among the five divine halls (Pancha Sabhas) of Siva in Tamil nadu, where Lord 
Nataraja played his Anantha Thandava. This spacious temple consists of records 
from 8th C A.D. to 19C A.D. Vatuthu, Tamil and Grantha scripts have been applied for 
engraving records in different periods. Land donations, cattle donations for lighting 
perpetual lamps,the role of oil mongers,land endowments as Bhatta Vridhi, and for 
musicians are all well preserved in the inscriptions. The role of Brahmi Mahashabas, 
Kumbabisheka ceremonies conducted at different times,their actual expenditure 
details are also vividly given. Different ‘santhi' worships instituted by the kings on 
their natal star, donations for their maintenance and the temples development during 
the pandya rule are all well documented in the records. 


Some of the records of this temple are composed in a beautiful verse form. 
Different iconographic forms of Siva like Lingothbhava, Bhikshadana are mentioned 
in these verses. Quite interestingly ome cheiftain Thadkanni Chirrurudaiyan 
Uyyaninraduvan Gurukulatharaiyan has written a verse. He declars here that he had 
donated enough quantity of land for the Lord Siva,so that he need not go on begging 
as a Bikshadana murthy with a begging bow (kapala). This verse is composed in 
the sense of satire which is also found in a record of Thiruthankal Siva temple 
(Viruthunagar Dt.) of the same cheiftain. This cheiftain has played a crucial role in 
the administration during the period of Mar. Sundara Pandya |. 


xi 


Another interesting record is found in front of the Shanmuka shrine in the outer 
western prakara of this temple. It reveals the musical notes (Thalanka Pramanam) 
introduced by one Picchandi Annavi,a resident of Pasuvanthanai Village during 1870 
A.D. This notes are engraved on a well blossomed lotus flower so neatly carved nn 
the floor. 


Nellaiyappar temple was extended by new mantapas, new shrines and prakaras 
since the time of middle cholas. These activities are well attested by the records 
engraved on the pillars and Walls bearing these mentapas and shrines. So the 
architectual history can be easily traceable by these records. One record reveals 
the donation made by one dancing girl fromMadurai Meenakchi temple who was 
also honoured by the title 'Thalaikkoli'.Fromthese evidences the great name and 
influence enjoyed by this temple in the whole pandya region can be known. 


Palayamkottai inscriptions : 


Present Palayamkottai town Is mentioned in the medieval inscriptions as Sri 
vaillava Chaturvedi Mangalam,named after a Pandya king Sri Vallabha (may be 
Srimara Srivallabha 815 - 865 AD). It was included in the kilvembanadu and 
xilkalakkurram sub division. At the centre of this thickly populated brahmin settlement 
one vishnu temple existed and called as Sri Vallabha Vinnagaram. Among the 
vattduthe inscriptions found in this temple,the records of Rajaraja chola | are worthy 
to mention. By these inscriptions donations made as Bharatha Vridhi,Jivitha Lands 
provisions for temple accountants and musicians are known. This temple was well 
protected by the liberal donations of later pandya and Thiruvithankur rulers. 


Some herostone inscriptions now located at the government museum, 
originally errected at llavelankal village are very useful to know the later history of this 
region. These are the memorial stones errected for the dead heroes who lost their 
lives in the war between Vettumperumal of Kayaththar and Venkalarajan of Vijayanagar 
during 1547 A.D. These dead heroes had belonged to the kondaiyankottai marava 
community. 


The inscription noticed at Tharuvai Village states the construction of one vishnu 
temple by an individual Raman from Malaimandalam (Kerala) and his land endowment 
for the maintenance of the same temple. 


Four inscriptions fromSankarankovil taluk find place in this volume. One 
fromKuruvikulam village written in 10C AD. Vatteluthu characters denotes the 
construction of balipita (altor) by one Natiya chattan fromMenachi village. The other 
two inscriptions found in the same village are the 19th century records providing 
informations regarding the land donations by some individuals. A record from 
Muvirunthali village reveals the creation of Madavilakam, settlements of temple 
servants by one later pandya king in his title kaliyuka raman. The ancient name of 
the village is mentioned as Neythazhi. 


xii 


Six inscriptions noticed at a vishnu temple in Udhayaneri (a) Palamadai village 
are included in this volume. These records belong 12 - 13th C. AD. Later Pandyas. 
Two inscriptions mention the creation of one Mukokilandi Chaturvedimangalam by 
merging so many villages into one. This brahmadeya was created in the name of 
Mukkokilanadikal, the elder sister of Jat. Kulasekhara Pandya (1162 - 1177 AD) The 
other two documents mentions the existance of a high road between Manappadai 
vidu and Madurai (the Pandya capital) and creation of a watershed on this high way. 
A well was dug and lands were donated to a brahmin to look after that watershed. 


Inscriptions from Valliyur village in Nanguneri Taluk belong to later Pandya 
period,13C A.D. mention the land and ornament donations to the Kailasamudaiyar 
Siva temple. Another important document narrates the construction of 
Munruyukamkanta Amman temple by one dancing girl Ulakamuluthudaiyal by 
name,who was an expert in Santhi Kuthu. 


Rajavallipuram village provides 11 inscriptions, all are belong to later Pandya 
period. Some records deal about the donation of perpetual lamps to the temple. The 
traders who settled at this village had played a crucial role in the well being of this 
temple. Their association with this temple are well attested by the inscriptions. 


Records from Thiruvenkatanathapuram describes the endowments made for 
the lighting of perpetual lamps. It is known by some records that the name of the 
village has been changed as Avani Narayana Chatur Vethimangalam. 


Manappadaividu inscriptions provide the original name of the village as 
Ampalaththadi alais Manappadai vidu. Donations made for lighting perpetual lamps 
and to recite devotional songs are mentioned in the records. 


Sivalapperi Village is the birth place of Mukkudarpallu, a later period literature. 
This village is famous for its vishnu temple which consists of the records of early 
pandya,middle cholas and later pandya rulers. The earliest record belongs to 8-9 C. 
AD. Maran Sadaiyan period mentions the donation of 22 sheep by a lady Anukkan 
Appi Nangai,for burning a perpetual lamp. He was the wife of one chief Sathru 
Bayankaramuththaraya of Irunjonadu (present Sathur taluk region). Considerable 
number of Rajaraja Chola | records reveal the varsious donations made for perpetual 
lamps and for the up keep of the temple. Kulothunga chola | document and the 
records of Mar. Sundarapandya are the evidences for the development took place in 
this temple during their times. 


Thiruppudaimaruthur is another notable saivite centre in this region. Inscriptions 
copied in this temple explicit the various works done by the cholas, pandyas and the 
chera rulers. The early Pandya Maran Sadaiyan record deals with the donation of 25 
sheet for burning a perpetual lamp. Liberal land donations were made during the 
days of Rajaraja chola and the later pandya rulers. The temple musicians 
were provided with lands for their lively hood by the chera king Bhuthalavira 
uthayamarthanda. 


xiii 


Inscriptions of the village Mela sevval deal about the land and lamp donations 
for the temple. This village is known as virakerala nallur in the inscriptions. 


Kallidaikkurichi inscription reveals an interesting social conflict existed between 
the vellai nadars and vellala community people. Three persons fromvellainadar 
community had induiged in some mischevious activities with the vellala women. So 
vellala community people banned the vellanadar peoples not to interfere in their daily 
cooly works,not to handle the offical duties,and not to work as accountants etc. 
Hereafter they were not allowed to marry the vellala women. The three culprits were 
sentenced to death. 


One similar record is found and reported from Thiruvithancode village in 
Kalkulam Taluk in Kanyakumary Dt. This record is dated to 1452. This shows the 
prolonged enmity existed between vellai nadars and vellalas in the southern region. 
By these records some researches has claimed that vellai nadars were once 
exercised some royal power in this region (see TAS Vol IV. part |, Page 58) 
(Kanyakumari Mavatta KKalvettukal PP 112 - 113) 


This volume sheds a flood of light in the region still to be stuided in various 
perspectives. It will be more useful for the people who are engaged in the feild of 
social sciences and the students of history. 


xiv 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : தருவை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ ரது, 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 6௮ 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ ஊர்க்‌ மல்லி: 
எண்‌ 1 
இடம்‌ : வாழவல்ல பாண்டிஸ்வரமுடையார்‌ கோயில்‌ - தென்புற அதிட்டானம்‌ 


குறிப்புரை : மலைமண்டலத்துக்காலம்‌ இராமன்‌ தென்கரை நாட்டு கூபகராய 


நல்லூரில்‌ இளையபெருமாள்‌ விண்ணகர்‌ ஆழ்வார்‌ கோயிலை 
எழுந்தருளிவித்தான்‌. மேலும்‌ அக்கோயில்‌ திருப்படி மாற்றுள்ளிட்ட 
வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு நிலதானம்‌ வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


க்கக்‌ ப்படி திரிலு*வனச்சக்கரவத்தி கோனேரின்மை 
கொண்டான்‌ மலை மண்டலத்துக்‌ காலம்‌ (இராமன்‌). 

தென்கரை நாட்டு கூபகராயநல்லூரி(ல்‌) உகந்தருளிவித்த இளையபெருமாள்‌ 
விண்ணகராழ்வார்‌ கோயிற்ஸ்ரீ வைஷணவர்க்கும்‌ திரு.....இவ்‌ 

வாழ்வார்க்கும்‌ திருப்படி மாற்றுள்ளிட்ட வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு கீழ்க்களக்‌ 
கூற்றத்து ஸ்ரீ வல்லமங்கலத்து மேல்‌ பிடாகை தருவை கார்‌ - மவிளை(யும்‌) 
நிலத்து பன்னிரு கலவரிசை நிலம்‌ முக்காலே இரண்டுமாவும்‌ பதின்கல வரிசை 
நிலம்‌ மூன்று மாவும்‌ இவ்வூர்‌ கடமையிருக்கும்‌ கோலால்‌ நிலம்‌ நா. 

லாவது பசானம்‌ முதல்‌ பாடிகாவலுக்கு தருவதான அச்சு மாவும்‌ காரியவர்‌ 
ஆட்சியும்‌ வெட்டி பாட்டமும்‌ பஞ்சுபீலி சந்தி விக்கிரப்‌ பேறும்‌ மற்றும்‌ எப்‌ 
பேர்பட்டினவும்‌ உட்பட தேவதான இறையிலியாயிறுப்‌ பதாக இடப்பெற வேணு 
மென்று ஐயன்‌ மழவராயர்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ இவ்வாழ்வார்‌. 

க்குத்‌ திருப்படி மாற்றுள்ளிட்டு வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு கீழ்களக்‌ கூற்றத்து 
ஸ்ரீ வல்லபமங்கலத்து மேல்பிடாகை தருவை கார்பசானம்‌ விளையும்‌ நிலத்துக்கு 
பன்னிரு கலவரிசை நிலம்‌ முக்காலே நாலுமாவும்‌ பதின்‌ கலவரிசை நிலம்‌ மூன்று 
மாவும்‌ ஆக இவ்வூர்‌ கடமையிறுக்குங்‌ கோலால்‌ வேலி நிலம்‌ (இவான்‌) பேராய்‌ 
மணவாளன்‌ குலைசேகர தேவனான சுந்தரபாண்டியன்‌ காலிங்கராயன்‌ எழுத்து. 


1 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 2/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : சங்கரன்கோயில்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10ஆம்‌ 
ஊர்‌ : குருவிகுளம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : வட்டம்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : இல்லை 
அரசன்‌ : இல்லை ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ | 1 
இடம்‌ : சித்தன்‌ காத்த அய்யனார்கோயில்‌ முன்‌ உள்ள பலிபீடம்‌ 


குறிப்புரை : மெனசி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த நாட்டியச்‌ சாத்தன்‌ எடுத்த ஒரு பீடம்‌ 


குறிப்பிடப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1. ஸ்ரீமெனச்சி நாட்டியச்‌ 


2. சாத்தன்‌ இட்ட திரு பீ (டம்‌) 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 
வட்டம்‌ : சங்கரன்கோயில்‌ 


தொடர்‌ எண்‌ : 3/2005 


ஆட்சி ஆண்டு : இல்லை 
வரலாற்று ஆண்டு : கி.பி. 19ஆம்‌ 


ஊர்‌ : குருவிகுளம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : இல்லை 
அரசன்‌ : இல்லை ஊர்க்‌ பவனை 
எண்‌ 2 
இடம்‌ : மீனாட்சி அம்மன்‌ கோயில்‌ மண்டபத்தூண்‌ 


குறிப்புரை : சங்கரநாராயண அய்யர்‌ நான்கு தூண்கள்‌ கொடை அளித்த செய்தி 


கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
உ மீனாட்சி 


[4 


அம்மன்‌ 
சன்னதில்‌ 
மண்டப 
த்தில்‌ தூண்‌ 
8 குருக்கள்‌ 
சங்கர நாரா 


யணய்யர்‌ 


உஐ ௮ ஐ ர % ஓ. 


உபயம்‌. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 


வட்டம்‌ : சங்கரன்கோயில்‌ 


ஊர்‌ : குருவிகுளம்‌ 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : இல்லை 


அரசன்‌ : இல்லை 


தொடர்‌ எண்‌ : 4/2005 


ஆட்சி ஆண்டு : இல்லை 

வரலாற்று ஆண்டு : கி.பி. 19ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 

முதல்‌ பதிப்பு 


3 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


: ஆனைமலை அய்யனார்‌ கோயில்‌ யானை பீட பாதத்தில்‌ உள்ளது. 


இடம்‌ 

குறிப்புரை : 
கல்வெட்டு : 

1. மொட்டைய 

2. னகரையாழ 

3. ன்‌ பேறன்‌ கிறி 
4. ட்டிணன்‌ கரை 
5. யாழன்‌ உபயம்‌. 


கிருஷ்ண கரையாழன்‌ என்பவர்‌ கொடுத்த தானம்‌ கூறப்படுகிறது. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 5/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு கி.பி. 12ஆம்‌ 
ஊர்‌ : உதயனேரி (௭) பாலாமடை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை |: 248/1976-77 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ 
அரசன்‌ : சடையன்‌ குலசேகர தேவன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 1 
இடம்‌ : வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ வடபுற அதிட்டானம்‌ 
குறிப்புரை : குலசேகரன்‌ காலத்தில்‌ உதயனேரி என்னும்‌ ஊர்‌ முக்கோக்கிழானடி 
சதுர்வேதி மங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. நிலக்கொடையும்‌, வரி 
நீக்கமும்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஸஹுஷஹிஸ்ரீ பூதல மடந்தை புகழுடன்‌ பொலிய வேதமும்‌ தமிழும்‌ பெருமையில்‌ 


விளங்க கற்புடைத்‌ திருமகள்‌ பொற்புயத்திருப்ப திக்கிரு நான்கும்‌ சக்கரவாளம்‌ 
சூழும்‌ புவனம்‌ ஏழும்‌ கவிக்க வெண்குடை. 

நிழலில்‌ செங்கோல்‌ நடப்ப நாடொறு மதியமும்‌ ஞாயிறும்‌ நலங்கொள்ள 
ஆடகப்‌ பொருப்பில்‌ அரைசு மனிருப்ப சுந்தர மார்பிலிந்திரன்‌ பூட்டிய ஆரமும்‌ 
அலங்கமும்‌ அழகுடன்‌ திகழ வீணையும்‌ புலியும்‌ வில்லும்‌ சுரம்புக. 
ஆணை மன்னவர்‌ அடிமலர்‌ சூட மரபில்‌ வந்த மணிமுடி சூடி விளங்கிய 
கதிரொளி வீரசிம்மாசனத்துலக முழுதுடை யாரோடும்‌ வீற்றிருந்தருளிய 
ஸ்ரீகோச்சடைய பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்தி ஸ்ரீகுலசேகர தே. 

வர்‌ இருஞ்சோணாட்டு மண்ணையராயன்‌ கோட்டையில்‌ எழுந்தருளியிருந்து 
கோயில்‌ பள்ளியறைக்‌ கூடத்து பள்ளிப்‌ பீட முனையதரையனில்‌ 
எழுந்தருளியிருந்து கீழ்களக்‌ கூற்றத்துலகுடைய முக்கோக்கிழானடி சதுர்‌ 
வேதி மங்கலத்துச்‌ சபையார்‌ செய்ய திருவாய்‌ மொழிந்தருளியபடி தங்களுடன்‌ 
குடியான நிலங்களில்‌ உடையார்‌ திருநெல்வேலி உடைய நாயனார்‌ தேவதானம்‌ 
கற்குடியான சுத்தமல்லி நல்லூர்‌ ஆத்தி சிந்தாமணி நல்லூர்ப்பால்‌ ஸர்‌. 


10. 


11. 


12. 


வதேவி விளாகமும்‌ இடையாற்றூர்குளம்‌ ஏறங்குளம்‌ வாகைக்குளம்‌ 
புரவரிநல்லூரும்‌ நீலன்கோன்‌ குளமும்‌ பிராயோடு குளமும்‌ படையெடுபப்பான்‌ 
குளமும்‌ ஆலங்குளமும்‌ ஆக இவ்வூர்கள்‌ எற்றைக்கும்‌ ஐம்பத்தொரு... 

ந்‌ செயிறுப்பதாகவும்‌ இக்காசிறுக்கு மிடத்துக்கார்‌... காசும்‌ பிசானம்‌ முப்பத்தேழு 
காசுமாக இறுப்பதாகவும்‌ முன்பு இக்கோயிலுக்கு சீகாரியம்மாய்‌ நின்ற 
வீரவினோத பல்லவரையனும்‌ தேவர்‌ கண்மிகளும்‌ தங்களு 


க்கு முன்பு தந்த அரையோலைப்படியே இறுப்பதாகவும்‌ திறப்புகளும்‌ 
புறதேவதானமுமான நிலங்கள்‌ வரியிலார்‌ பயிர்பார்த்து பயிர்கொண்ட 
நிலத்துக்குக்‌ கீழ்க்களக்‌ கூற்றமிறுக்குங்‌ கடமை மாத்தால்‌ நெல்‌. 

லு ஒன்பதின்‌ கலனே தூணிப்பதக்கும்‌ நீர்‌ நெல்லு தூணிப்பதக்குமாக 
இறுப்பதாகவும்‌ இப்பொருளல்லது இக்கோயிலுக்கு ஸ்ரீ காரியஞ்‌ செய்வான்‌ 
கொள்ளுஞ்‌ சீகாரியப்பேறு காட்சியுட்பட்ட உள்ளானவும்‌ திறப்பு 

நிலத்துக்‌ காட்சியுள்ளதும்‌ பாட்டமும்‌ வெட்டியும்‌ தேவர்‌ குடிமையும்‌ நம்‌ 
குடிமையும்‌ தேவதானங்களுக்குக்‌ குடிமைகளும்‌ மற்றும்‌ எப்பேர்ப்பட்டனவும்‌ 
எற்றைக்கும்‌ தவிந்தோம்‌ தாங்கள்‌இ 

றுக்கடவ இக்கடமையை இறுத்து மற்றுந்‌ தங்களை நல...க்‌ இக்‌ கேழ்வி காட்டி 
ஒன்றும்‌ இராதொழிக வென்று இப்படிச்‌ சந்திராதித்தவத்‌ செல்வதாக கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொண்டனுபவிக்க என்று திருவாய்‌. 
மொழிந்தருளினபடி உடையார்‌ இடையாற்றூர்‌ நாட்டுக்‌ கீழ்க்களக்‌ கூற்றத்து 
உடையான்‌ அரிக்கால்‌ சிங்கத்து மான வீரனான ஸ்ரீ வல்லப மூவேந்தவேளான்‌ 
எழுத்து... கொழுவனூருடையான்‌ அரையன்‌ தேவனான உண்ணாடுடையான்‌ 
எழுத்து. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 6/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-13ஆம்‌ 
ஊர்‌ : உதயனேரி (௭) பாலாமடை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை . 249/1976-77 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ 
அரசன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ ஊர்க்‌ மவ 

எண்‌ 2 
இடம்‌ : வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தென்புற அதிட்டானம்‌ 


குறிப்புரை : பல ஊர்கள்‌ ஒன்றாக்கப்பட்டு மன்னனின்‌ அக்காள்‌ பெயரால்‌ 


முக்கோக்கிழானடிகள்‌ சதுர்வேதி மங்கலம்‌ எனப்‌ பெயரிட்டு 250 
சதுர்வதே பட்டர்களுக்கு வழங்கப்பட்டது. 


கல்வெட்டு : 


டர 


ஷஷஹிஸ்ரீ கோனேரின்மை கொண்டான்‌ உலகுடைய முக்கோக்‌ கிழானடி 

சதுர்வேதி மங்கலத்து சபையார்க்கு தங்களூர்‌ அக்காழ்வி திருநாமத்தால்‌ 

உலகுடைய முக்கோக்கிழானடி பண்டு மங்கலமென்று வேதமும்‌ சாஸ்திரமும்‌ 

போய்‌ பூர்‌... 

தியாதர்‌ களாயிருக்கும்‌ சதுர்வேதி பட்டர்கள்‌ இருநூற்றைம்பதின்‌ மற்கு கீழ்க்களக்‌ 

கூற்றத்து கற்குடியான சுத்தமல்லி நல்லூரும்‌ படையெடுப்பான்‌ குளமும்‌ 

மாலங்குளமு பர 

£யோடு குளமும்‌ நீலன்கோன்‌ குளமும்‌ கீழ்வேம்பை நாட்டு ஆத்தி சிந்தாமணி 

நல்லூர்பால்‌ சர்வதேவி விளாகமும்‌ இடையாற்றூர்‌ கள நிலம்‌ முக்காலு ஒரு 

மாவரை வாகைக்குளம்‌ புரவரி நல்லூரும்‌ பாரி 

மங்கலமும்‌ கொறக்கோட்டையான அபிமான சிவமங்கலமும்‌ கீழெறங்குடியில்‌ 

பள்ளிச்சந்த நீக்கியுள்ள குளமும்‌ மேலெறங்குடியில்‌ மானாபரணப்‌ பாடியில்‌ 

ஸ்ரீகுலைசேகர விண்ணகர்‌ எம்பெருமான்‌. 

தேவதானமும்‌ பள்ளிச்சந்தமும்‌ நீக்கியுள்ள நிலமும்‌ திருக்களக்குறிச்சியும்‌ 

கண்டநாட்டு மலையும்‌ பதரூர்பால்‌ திருவாலவாயுடையார்‌ தேவ 

தானமான சுங்கந்‌ தவிர்த்த விளாகமும்‌ சிறுசெழிய னூரும்‌ இவ்வூர்கள்‌ 
7 


10. 


11. 


A 


முன்னுடையாரையும்‌ பழம்பெயரையும்தவிந்து ஒரு நாட்டினுக்‌ கீழ்களக்கூற்றமும்‌ 
ஓரூரும்‌ ஒரு புரவாக்கி அணிந்தானப்பனான வீரவினோத பலல வரைய 

ன்‌ பிரமதேயஞ்‌ செய்யப்‌ பெறவேணுமென்று ஐயந்‌ முனையதரையர்‌ நமக்குச்‌ 
சொன்னமையில்‌ அக்காழ்வி திருநாமத்தால்‌ உலகுடை முக்கோர்‌ கிழானடி 
சதுர்வேதி மங்கமலமென்னும்‌ பேரால்‌ வேதமும்‌ சாஸ்திரமும்‌ போய்‌ பூர்‌. 
தியாதர்‌ களாயிருக்கும்‌ சதுர்வேதி பட்டர்கள்‌ இருநூற்றைய்ம்பதின்மர்க்கு 
பிரமதேயமாக கீழ்களக்‌ கூற்றத்து கற்குடியான சுத்தமல்லி நல்லூரும்‌ 
படையெடுப்பான்‌ குளமும்‌ ஆலங்குளம்‌ பிராயோடு குளமும்‌ நீலங்கோன்‌ 
குளமும்‌. 

கீழ்வேம்ப நாட்டு ஆத்தி சிந்தாமணி நல்லூற்பால்‌ சர்வதேவி விளாகமும்‌ 
இடையாற்றூர்கள நிலமுக்காலே யொருமாவரை வாகைக்குளம்‌ புரவரி நல்லூரும்‌ 
பாரிமங்கலமும்‌ கொற்கோட்டையான அபிமான சிவமங்கலமும்‌ கீழெறங்குடியில்‌ 
பள்ளிச்‌ சந்தம்‌ நீக்கியுள்ளநி. 

லமும்‌ மேலெறங்குடியில்‌ மானாபரணப்பாடியில்‌ ஸ்ரீ குலுசேகர விண்ணகர்‌ 
ஆழ்வார்‌ தேவதானமும்‌ பள்ளிச்சந்தமும்‌ நீக்கியுள்ள நிலமும்‌ திருக்களக்‌ 
குறிச்சியும்‌ கண்ட நாட்டு மலையும்‌ பதரூர்‌ பால்‌ தென்‌ திருவாலவாயுடையார்‌ 
தேவதானமான நிலம்‌ ஏ 

முமாவரையும்‌ திருமேற்றளிசயுடையார்‌ தேவதானமான சுங்கந்‌ தவித்த 
விளாகமும்‌ சிறுசெழியனூரும்‌ இவ்வூர்கள்‌ மூன்றாவது பிசனமுதல்‌ முன்‌ 
உடையாரையும்‌ பழம்‌ பெயரையும்‌ தவிர்த்து ஒரு நாடு கீழ்க்களக்‌ கூற்றமும்‌ 
ஓரூரும்‌ ஒருபுரவு மாக்கி இவ்வூர்களில்‌ கற்குடி 

யான சுத்தமல்லி நல்லூர்‌... திருதேவதான... நிலங்களால்‌. லாம்‌... எற்றைக்கு... 
கடமை... 


(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை), 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 7/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-13ஆம்‌ 
ஊர்‌ : உதயனேரி (௭) பாலாமடை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை , 245/1976-77 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ 


அரசன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ ஊர்க்‌ மணா 


இடம்‌ 


எண்‌ 3 


: வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தென்புற அதிட்டானம்‌. 


குறிப்புரை : மணப்படை வீட்டிலிருந்து மதுரைக்குப்‌ போகிற பெருவழியில்‌ ஒரு 


தண்ணீர்ப்பந்தல்‌ அமைத்து ஒரு கிணறும்‌ வெட்டி நிலமும்‌ கொடுத்த 
செய்தி கூறப்படுகிறது. 


கல்வெட்டு : 


8 


ஸஹஹிஷஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ கோநேரின்மைக்‌ கொண்டான்‌ உலகுடை 

முக்கோக்‌ கிழானடி சதுர்வேதி மங்கலத்துசபையார்க்கும்‌ மணப்படை. 

வீட்டில்‌ நின்று மதுரைக்குப்‌ போகிற வழியில்‌ நெட்டுருடையானான வாழ்வான்‌ 

காலிங்கராயன்‌ வைத்த தண்ணீர்‌ பந்தலுக்கு. 

வெட்டுவித்த கிணறுக்கு......... பழி அழிவும்‌ சோர்வும்‌....கும்‌ வைக்கவும்‌ திரு...... 

கல்‌ புறமாதங்களில்‌.... அன்னிய நாமத்தால்‌... யாகவிலை கொண்‌. 

டநிலங்களுக்கு மேல்பிடாகை மேல்‌ எல்லை.... காலுக்கு தெற்குமுதற் 

கண்ணாற்றுக்கு இரண்டாம்‌ செய்‌ நிலம்‌. 

முக்காணியும்‌ அஞ்சாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ நாலாஞ்‌ செய்‌ நிலம்‌ தேவதானம்‌ 

நீக்கி நிலம்‌ ஆறாஞ்செய்நிலம்‌ இருமாவரையும்‌...ஞ்செய்‌ நிலம்‌ 

..ஆக (தண்ணீர்பந்தல்‌) புரம்‌ நிலம்‌ மூன்று மாமுக்‌ காணியும்‌ இ.... 

கண்ணாற்று எட்டாஞ்‌ செய்‌ நிலம்‌ முக்காணி அரைக்காணியுமாக வி... 
(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 8/2005 


இடம்‌ 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-13ஆம்‌ 
“ஊர்‌ : உதயனேரி (௭) பாலாமடை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை . 246/1976-77 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ 
அரசன்‌ : இல்லை ஊர்க்‌ பயவா. 

எண்‌ 4 


: மேற்படி கோயில்‌ வடபுற அதிட்டானம்‌ 


குறிப்புரை : முன்‌ கல்வெட்டில்கூறப்பட்ட தண்ணீர்ப்பந்தலுக்காக மேலும்‌ 


விடப்பட்ட நிலக்கொடை -கூறப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1 


ஹஸஷிஷஸ்ரீ ஸ்ரீ அருளிச்‌ செயல்‌ உலகுடைய முக்கோக்கிழானடி சதுர்வேதி 
மங்கலத்து சபையாற்கு மணப்படை வீட்டில்‌ நின்று (மது) ரைக்கும்‌ போகிற 
பெருவழி உள்ளால்‌ நின்றும்‌ நெட்டூருடையான்‌... ராஜன்‌ காலி. 

ங்கராயர்‌ வைப்பித்த தண்ணீர்ப்‌ பந்தலுக்கும்‌ வெட்டுவித்த கிணறு...க்கும்‌... 
இவை அழிய கோன்‌... வீற்றிருந்தருளினபட்டன்‌ பேரால்‌. 

அன்னிய நாமத்தால்‌ விலைகொண்டு இட்ட தங்களூர்‌ மேல்பிடாகை மேல்‌ 
ஏறங்குடியில்‌... தேவிவதிக்கு கிழக்கு திருநாதமணி வாய்க்காலுக்கு வடக்கு 
நோக்கி முதற்கண்ணாலும்‌ இரண்டாம்‌ செய்யும்‌ முக்காணியும்‌ மூன்றாஞ்செய்‌ 
நிலமு' ஒருமாவும்‌ அஞ்சாம்‌ செய்‌ தேவதா 

னம்‌ நீக்கி நிலம்‌ முக்காணியும்‌ அஞ்சாஞ்செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ ஆறாஞ்செய்‌ 
நிலம்‌ காணி ஆக தண்ணீர்‌ பந்தல்புரம்‌ மூன்றே முக்காணியும்‌ வைத்து தண்ணீர்‌ 
அடைத்து பார்த்து நிற்கும்‌ பிராமணர்க்கும்‌ ஜீவனத்துக்கும்‌ நிலம்‌ முதலாக 
விட்ட... 


(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 9/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1525 
சுகம 1447 

ஊர்‌ : உதயனேரி (எ) பாலாமடை கொல்லம்‌ 700 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ ண்ண 

ஆண்டு அறிக்கை : 247/1976-77 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : தென்காசி பாண்டியர்‌ 
அரசன்‌ : ஊர்க்‌ ன்‌. 

எண்‌ : 8 
இடம்‌ : வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : செண்பகராம சதுர்வேதி (மங்கலத்தில்‌) நடராசர்க்கும்‌, 


சிவபெருமானுக்கும்‌, திருமாலுக்கும்‌ கொடுக்கப்பட்ட தானம்‌. 
கல்வெட்டு : 
1. ஸஹுஷிஷஸ்ரீ சகாபதம்‌ 1447 மேல்‌ 
2. செல்லா நின்ற கொல்லம்‌ 700 வருசம்‌ வைகாசி 
3. மாசம்‌ 29ஆம்‌ தேதி பூர்வ பட்சத்து திரிதியையும்‌ வியா 
4, ழ வாட்சையும்‌ பிரவயோகமும்‌ புனர்பூச 
5. நட்சத்திரமும்‌ பெற்ற நாள்‌ செய்த தான பூர்வ 
6. புண்ணிய... யான்செ 
7. ண்பகராம சதுர்வேதியில்‌ கூத்தாடு வே 
8. ண்ட வளந்த பிள்ளையாற்கும்‌ நயினார்‌ காளை 
9. யார்‌ சோமநாத தேவர்க்கும்‌ நயினார்‌ செண்ப 
10. கராம விண்ணகர்‌ எம்பெருமானுக்கும்‌ தி 


11. ருக்கானைப்‌ போர்க்‌ கூற்றத்து திருவெள்‌(ளரை) 


11 


12. 
13. 
14. 


15. 
16. 
த 


உடையார்‌ திருச்சிற்றம்பலம்‌ உடையானேன்‌ 
உதகபூர்வ தன்ம தான பிரமாணம்‌ பண்ணிக்கு 
டுத்த பரிசாவது உடையார்‌ திருநெல்வேலி உடைய 
நயினார்‌ சீபண்டாரத்தில்‌ நின்றும்‌ எங்கள்‌ 

பேரனார்‌ உனதயாபகார சண்டேஸ்வர விலைபிர 
மானமும்‌ வாங்கி கையாண்டு போதுகிற.... 


(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


12 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 10/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18ஆம்‌ 
ஊர்‌ : உதயனேரி (௭) பாலாமடை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 

ஆண்டு அறிக்கை : - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு க 
அரசு தலை 
அரசன்‌ : - ஊர்க்‌ தஸ்ய 

எண்‌ : ௧.௭. 6. 
இடம்‌ : வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : முற்றுப்பெறாத துண்டுக்‌ கல்வெட்டு. 
கல்வெட்டு : 

1. கீழ்‌ களக்‌ கூற்றத்து உதய நேரியில்‌ குளத்தில்‌ 

2, ழகிய சோமனாத தேவன்‌ திருத்து நில(ம்‌) பதினா 
3. ன்கும்‌ பனை(ம) பற்றுக்கும்‌ மனையளுக்கும்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 
ஐன்‌ 


மொழி 


எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
: நான்குநேரி வரலாற்று ஆண்டு 
: வள்ளியூர்‌ 
. தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
: தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
பாண்டியர்‌ 
. சுந்தர பாண்டியன்‌ ஊர்க்‌ பவல்‌! 
எண்‌ 


: அ/மி சொக்கநாதர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌ 


நிலக்கொடை கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


1. ஹஷிஸ்ரீ மெக்கீர்க்திக்கு கோமாற 
2... பன்மரான கிரிலஃவனச்‌ சக்கரவத்தி, சோணாடு வ 
3 


ழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்‌. 


டு ம௪வது வைகுந்த வளநாட்டு ஊ ரொம்‌ 
இவ்வூர்‌ உடையார்‌ ஆதித்த மீசுவரர்‌ கோயிலி 
ல்‌ ஆதித்தண்டெசுர மெவற்கு ந(ட்டி)க்‌ குடுக்க 


தாம்‌ சிற்றூர்‌ ஊரொம்‌ தண்டெசுர தெவற்கிவை 


4 

5 

6 

£... சம்மதித்துத்‌ திருச்‌ சூலக்‌ கல்லு நாட்டிக்‌ குடுத்‌ 0. 
8 

9 


அரையன்‌ உலகுய வந்த பெருமாள்‌ இ,ப்படிக்கி 


10. வை வேளான்‌ எண்ணங்‌ கடந்தானான.... மணிமு 


11. துவெத்த வேளானெழுத்து இப்படிக்கிவை... இடை 


(2. யானான குலசேகர இராசராச விழுப்‌. . 


11/2005 


14 
கி.பி. 1230 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 12/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 14 
வட்டம்‌ : நான்குநேரி வரலாற்று ஆண்டு கி.பி. 1230 
ஊர : வள்ளியூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
சுந்தர பாண்டியன்‌ எண்‌ | 2 
இடம்‌ : அ/மி சொக்கநாதர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கைலாச முடையான்‌ என்பவன்‌ பள்ளியறை நாச்சியார்க்குப்‌ பொன்னால்‌ 
ஆன திருப்பாடகம்‌ இரண்டு செய்து அளித்த செய்தி கூறப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1. ஹஷிஸ்ீ ஸ்ரீகொ 
2, மாற பன்மரா 
3. ன திருவவன 
4. ச்‌ சக்கரவத்தி 
5. ஸ்ரீ சோணாடு 
6. வழங்கி அருளி 
7. ய சுந்தர பாண்டிய 
8. தஜெவற்க்கு யாண்‌ 
9. டு ய௪ வது கயி 
10. லாயமுடை யான 
12. திருப்பள்ளி ய ள 
13. ற நாச்சியார்க்கு (இ) 
14. ட்ட திருப்பாடகம்‌ 
15. உரு இரண்டிநா 
16. ல பொன்‌ கழஞ்‌ 
17. சு ஒன்‌ 
18. ச்சா... 
19. ந. வட்ட ணைக்‌ 
20. கால்‌ ஒன்றினா 
21. ல்‌ இடை பதினா 
22. (று) பலம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 13/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 

வட்டம்‌ : நான்குநேரி வரலாற்று ஆண்டு : இல்லை 

ஊர்‌ : வள்ளியூர்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 

அரசு : பாண்டியர்‌ 

அரசன்‌ : இல்லை ஊர்க்‌ கல்வெட்டு 
எண ௧.௪. 3 

இடம்‌ : அ/மி சொக்கநாதர்‌ கோயில்‌ வளாகம்‌ அம்மன்‌ சன்னதி வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : நிலவிலை ஆவணம்‌ சாட்களின்‌ பெயர்கள்‌ மட்டும்‌ உள்ளன. 


கல்வெட்டு : 


ம்‌, 


றும்‌ காணிவிச்சாதிரச்‌ தறுதம்பரிலும்‌ சோழ பாண்டியன்‌ தெரிந்த வில்லிக்கு... 
டட விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த நிலத்துக்கு எம்மிலிசைந்த (நீ)ரக்கி 
இருக்கிற தவசியர்‌ இவற்கு இந்நிலத்தில்‌ வடமெல்‌ மூலையிலெ ஒரு 
மாநிலத்துக்கும்‌ ஆதித்தன்‌ மதுரொதையனான மதுரொதைய மங்கல 
நாடாழ்வாற்கு சந்திராதித்தவல்‌ செல்வதாகக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ 
வெட்டிவித்துக்‌ கலிசென்ற திசை வென்ற வினாயகப்‌ பிள்ளை யராகவும்‌ இப்படி 
அமுது செய்வித்து இக்கோயிலும்‌ (கு) டமுழுக்கு திருப்பணி செய்விப்‌ 
ந்தர பாண்டிய நாடாழ்வான்‌ தற்குறியர்‌ தன்மைக்கும்‌ இப்படி (அ)றிந்தும்‌ இப்படிக்‌ 
குடி நம்பி பெரியான்‌ எழுத்து இப்படிக்கு ஆதிமைக்கு இப்படிக்கும்‌ இவை படை 
முதல்‌ கணக்கு அழகிய பாண்டிய விழுப்பரை யனெ எழுத்து. இப்படிக்கு 
இவை பெரியான்‌ நம்பியான்‌ செம்பிய நாடாதின்மைக்கு நம்பி அழகனான 
திருவைபோத்தி நாடாழ்வான்‌ தற்குறி கலியுடையானான பலமண்டலப்‌ பெரை 
வீரபாண்டியக்குலம்‌ தலை நாடாழ்வான்‌ தற்குறியானதன்‌ ரயிரனான்‌ 
முனையதரைய நா.... 


(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 14/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : நாங்குநேரி வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ : வள்ளியூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை , கி.பி.13ஆம்‌ 
நூற்றாண்டு 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌ : வீரபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 4 

இடம்‌ : வடக்குவாய்ச்‌ செல்வி அம்மன்‌ கோவில்‌ (மூன்றுயுகங்‌ கொண்ட 

அம்மன்‌) கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : உலகமுழுதுடையார்‌ என்ற சாந்திக்கூத்தி வள்ளியூரில்‌ வடக்கு வாய்ச்‌ 

செல்வி அம்மன்‌ கோயில்‌ கட்டியதைத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீகோச்சடைய வன்மரான திரி 
2. லஹுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய 
3.  தேவற்கு யாண்டு ௪வது ரா 
4. வள நாட்டு திருவானைக்‌ காவில்‌ 
5, திருப்பதியில்‌ சாந்திக்‌ கூத்திகளில்‌ 
6. சொக்கத்‌ தாயர்‌ ( லடாரகன்‌ உலக(மு) 
ப்‌ முதுடையார்‌ வள்ளியூர்‌ வடக்கு (வ) 
8. ஈசலில்‌ தேவி கோயிலுக்கு உபானஜெ 
9.  கதிகுமுதவரி பட்டிகை (நி) வந்தமாக 
10. க விடையும்‌ வ.சிச்சு தந்த... ந்தவீ 
11. ரர்‌ சிறிய பிள்ளை (யை) உலகத்‌ (தள்‌ எழு) ந1 
12. தரு (ளி)வித்து ஆதேவியும்‌ 
13. ருளிவித்‌(து) இக்கோயிலில்‌ ம22 
14. ஞ்‌ சேதார்‌ உலகமுழு துடையார்‌ 


17 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 15/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 15 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : தி.பி, 1000 
ஊர்‌ : பாளையங்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | : இல்லை 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு 
அரசு : சோழ அரசர்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 1 
இடம்‌ : பாளையங்கோட்டை - கோபால்சாமி கோயில்‌ மஹாமண்டபம்‌ தென்புற 


அதிட்டானம்‌. 


குறிப்புரை : பாரதம்‌, இராமாயணம்‌ வாசிப்பிற்கு விருத்தியாக விடப்பட்ட நிலம்‌ 


பற்றிக்‌ கூறப்படுகிறது. கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


கல்வெட்டு : 


hs 


தேசுகொள்‌ கோ ராஜ ராஜ ராஜ கேசரி வன்மர்க்கு யாண்டு பதினஞ்சாவது கீழ்களக்‌ 
கூற்றத்து ஸ_ஹூெயம்‌ ஸ்ரீ (வல்லப) மங்கலத்து மஹாஸலையோம்‌ 
தொண்டை நாட்டு முனைப்பாடி கீழாமூர்‌ நாட்டு மருத்துவம... 
முறலாக வடக்கு இரண்டாங்கால்‌ கை... நுணி உருத்த வாய்க்காலுக்கு மேற்கு 
முதற்‌ செய்யில்‌ தெற்கடைய காணியும்‌ தென்‌ கண்ணாற்று முன்றாஞ்‌ செய்யில்‌ 
வடக்கடைய காணியுமாக நி. 
லையடைய நிலன்‌ அரைக்காணியும்‌ முன்றாஞ்‌ (செய்யரையுமாக) நிலன்‌ 
காணியே யரையும்‌ நாற்பத்து மூன்றாமது வா (ஞ்‌) சகத்தார்‌ நிலக்கிழிப்பில்‌ 
தொற்றிப்பட்டு பொது நிலமாய்‌ கிடந்த இக்காணியரையும்‌ 
ரிகையும்‌ இ ...யதெற்க்கில்‌ ல்லாக தெற்கில்‌... நாராசத்துக்கு கிழக்கு 
பத்தாஞ்செய்யில்‌ கிழக்கடைய அரைமாவும்‌ இதன்‌ தெற்கில்‌ அஞ்சாங்கால்‌ 
வடகண்ணாற்று இந்நாரசத்துக்கு 
ச்சூ மிஞ்ச (ஊர்க்காணியும்‌) க்குவட.... ஞசாங்கால்‌.... கண்ணாற்று (நீர்‌) 
பற்றுக்கு வடக்கு பதினைஞ்சாஞ்‌ செய்யில்‌ (தெ)ற்கடைய அரைக்‌(கா)ணியும்‌ 
பதினொராஞ்‌ செய்யில்‌ தெ 

18 


ன்‌ மூன்றாஞ்‌ செய்யில்‌ (கவ ஸ (வாய்க்‌ காலுக்கு செய்‌ நிலன்‌ முக்காணியும்‌ 
எழு(ப)த்து நாலவது பத்துக்கு தெற்கிழிச்சு நிலம்‌ இரி முக்காணியும்‌ இதன்‌ 
கிழக்கில்‌ பதினைஞ்சாங்கால்‌ கீழ்கண்ணாற்று நாரசத்துக்கு(மே) 
ரைக்‌ காணியுந்திர...யும்‌ ப (தநது) வாற்றாகண்ணார்‌ கிழிச்சுவிட்ட 
இக்காணியரைக்‌ காணி முந்திரிகையும்‌ இதன்கீழை மூன்றாங்கால்‌ 
கீழ்க்கண்ணாற்று நாராசத்துக்குத்‌ தெற்கு இரண்டாஞ்‌ செய்யில்‌ காணியும்‌ கீ(ழ) 
முக்காணியே யரையும்‌ ஸ்ரீபரதமும்‌ ஸ்ரீ ராமாயணமும்‌ வாசிப்பாற்கு 
விருத்தியாவதாகவும்‌ இச்‌ செம்பியன்‌ மூவேந்தவேளா ரேய்‌ இஸ்ரீ வீர நாராயண 
விண்ணகர்‌ (ம்பி) இப்பெருமானம்‌(பி) களுக்கு நொ. 
ம்முந்‌ திரிகையும்‌ நா(ராச)த்துக்கு... த்து இரண்டாங்‌ கண்ணாற்றுக்கு 
எ(ண்‌)பத்தொன்றா..... ல்கிழிப்பி லாகச்‌ சியில்‌ கிழிச்சிவிற்ற இம்முக்காணியும்‌ 
முந்திரிகையும்‌ திரு அ....ளுக்கு...வ... 

(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 16/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 10ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | அ 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு னு 
அரசு : சோழர்‌ 
அரசன்‌  : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ வ 

எண்‌ 2 
இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌. 


குறிப்புரை : கோபாலசாமி கோயிலில்‌ பாரதம்‌ வாசிப்பார்க்கும்‌ இராமாயணம்‌ 


வாசிப்பார்க்கும்‌ விருந்தியாக நில தானம்‌ வழங்கிய செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 


ஸ்ரீ திருமகள்‌ போல பெருநிலச்‌ செல்வியும்‌ தனக்கேய்‌ உரிமை பூண்டமைய்‌ 
மனக்கொள காந்தளூர்ச்‌ சாலைக்‌ கலமறுத்தருளி வேங்கை...ங்‌ கங்க பாடியும்‌ 
தடிகைப்பாடி. 

(ப) விண்ண([கர்‌) ஸ்ரீ கோயிலில்‌ ஸ்ரீ(பா)ரதம்‌ (வா)சிக்க வாசிப்பார்க்கு பாரத 
விருத்தியாகவுஞ்‌ ஸ்ரீ (ராமா) யணம்‌ வாசிப்பார்க்கு விருத்தியாகவும்‌ இவ்‌ஊ த்த 
பூமிக்கு விற்றுக்க- 

ச்சியில்‌ தோற்றிப்பட்டு மஹாஸலையோம்‌ பொது நிலமாய்க்‌ கிடந்த இவ்வரை 
மாவும்‌. இதன்‌ வடக்கில்‌ ஐஞ்சாங்கால்‌ தென்‌ கண்ணாற்று மு(ன்றா) ஞ்‌ 
செயக்குறையில்‌ வாண்டனைப்ப்‌). 

ன்‌ நாரசத்துக்குக்‌ கிழக்கு முத(. .)க எட்டாஞ்‌ செய்யிலும்‌ இருபதாஞ்‌ செய்யிலும்‌ 
(சிரி) வல்‌(ல)ப வாய்க்காலுக்கு கிழ(க்கு) வடக்குமாக நிலம்‌ அரை மா(த) 
(யு) ம்‌ (ல) மத்த... (மச) சக்கு....................... விட்ட இம்‌ முக்காணி மேலாக 
செழிய................ ககிழக்கு லால்கல்கிட... தெற்கு நாரசத்துக்கு வடக்கும்‌. 
ழிய கண்ணாற்று நாரசத்துக்கு வடக்கு இருபத்தாறஞ்‌ (செய்யில்‌ (௧) ண்ணாறு 
காலுக்கு தெற்கு...ய (வந்தவற்றா)... யரைக்காணி முந்திரிகையும்‌ 


20 


முந்திரிகையில்‌ தெற்கடையநிலன்‌ அரைமாமுந்திரிகையும்‌ இருபத்து மூன்றா 
(ஞ்‌) வ-இ-த்தாக்கு கிழக்கு (கிணற்று)ற்று அரைமா முந்திரிகையும்‌ சிரி... 
வாய்க்காலுக்கு மேக்கு (நிலம்‌) 

(விட்ட) இக்காணியரைக்‌ காணியும்‌ இக்கா(லி)..... இச்செய்யில்‌ தெற்கடைய 
அரையேக்காணி.... வரையுஞ்‌ எணபத்‌(தொன்று) வாய்க்கா (லுக்கு) ழிச்சு விடட 
இவ்வரைக்காணி. 

க்கலுக்கு கிழக்கு பதின்மூன்றாங்‌... லுக்கு ஒன்பதார்‌ செய்யில்‌....ம்‌ முந்திரிகையும்‌ 
(பாசு) தேவவாய்க்‌ காலுக்கு கிழக்கு வ.... 


21 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 17/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு இத 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1007 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட்‌ 
அரசு : சோழ அரசு 
அரசன்‌  : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ பலதை 

எண 3 

இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌. 


குறிப்புரை : வீரநாராயணப்‌ பெருமாள்‌ கோவிலில்‌ திருப்பலிகொட்டுவதற்கும்‌ 


மஞ்சனம்‌ கொட்டுவதற்கும்‌ திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்கும்‌ காளம்‌ 
ஊதவும்‌ நிலதானம்‌ வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 12 எழுத்துகளைக்‌ 
கொண்ட வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு இடையில்‌ உள்ளது. 


கல்வெட்டு : 


lie 


திருப்புகழ்சேர்‌ ஈழ மண்டலமும்‌ இரட்டபாடி ஏழரை இலக்கமும்‌ திண்‌(றிதல்‌) 
வென்றித்‌ தண்டாற்‌ கொண்‌..... ழில்‌ (எலா) யா. 

ண்டுந்‌ தொழுதகை விளங்கும்‌ யாண்டேய்‌ செழியரைத்‌ தேசு கொள்‌ ஸ்ரீ 
கோராஜராஜ கேஸ......... 


ண்டு உயஉ ஆவது ஸ்ரீ ராஜராஜ தேவர்‌ சி(று) த(ன)த்து பணிமகன்‌ ஆதனூர்‌ 


(பவை பெகறை வழி................... 


த்க்‌ ஸ,ஹூஜெய2 (ஸ்ரீ) வல்லபமங்கலத்து (மஹாஸ)லை (யோம்‌) 


இவ்வூர்‌ (ண) வீரநாராயண............... ளை மாடக்கு 

(லைக்‌) கூடி இருந்து ஸ்ரீ வீரநாராயண விண்ணகர்‌ ஆள்‌ வார்க்கு ஸ்ரீஸலா 
கொட்டவும்‌ திருமஞ்சனம்‌ கொட்டவும்‌ திருப்பள்ளி எ.... (சாமங்‌) கொட்டவும்‌ 
(உவற்ச) ஆள்‌. 


த்‌(த)னுக்கு (ஆளுக்கு) நிலன்‌ ஒரு (மாவு) மாக நிலம்பத்து மாவும்‌ உவற்சர்‌ 
(தலை) பறை கொட்டுவானொருவனுக்கு நில.... 


நிலன்‌ பன்னி ரெண்டும்‌ (அட) ங்கும்‌ காளம்‌ ஊதுவார்‌ நால்வர்க்கு ஆளாள்‌ 
ஒரு மாவாக நிலன்‌ நாலு (மாவும்‌) நிலன்‌...... 
22 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 18/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1007 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ல 
அரசு : சோழ அரசு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 4 
இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌ கருவறை தென்புற அதிட்டானம்‌ முப்பட்டைக்‌ 


குமுதம. 


குறிப்புரை : கல்வெட்டு முழுமை பெறவில்லை. ஸ்ரீ வீரநாராயண விண்ணகர்‌ 


கோயில்‌ மஹாசபை கூடி எடுத்த தீர்மானத்தை விளக்குகிறது. 


கல்வெட்டு : 

1. ய நுளம்ப பாடியுங்‌ குடமலை நாடுங்‌ கொல்லமுங்‌ கலிங்கமுங்‌ எண்‌...... 
மண்டலமும்‌ 

2.  இலட்டபாடி ஏழரை இலக்கமு திண்டிரல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்டு(த) 
oo உள்‌ எல்லா 

3. யாண்டுந்‌ தொழுதகை விளங்கும்‌ யாண்டேய்‌ செழயிரைத்‌ தேசு கொள்‌.... ஸ்ரீ 
ராஜ கேஸரி. 

4.  வர்ம்ம ராகிய ஸ்ரீ தேவர்க்கு யண்டு உயஉ ஆவது ஸ்ரீ ராஜ ராஜதேவ.....ணி 
மகன்‌ தாணு. 

ட: அவ்ன்‌ ல்கல்ண்தன்ன்‌ தேயம்‌ ஸ்ரீவ(" ) 

6. ம மங்கலத்து 2ஹாஸலையோம்‌ ஸ்ரீ வீரநாராயண விண்ண.....மில்‌ 2ஹா 
ஸலை. 

7. யோம்‌ கூட்டம்‌ குறைவறக்‌ கூடி இருந்து ஸ்ரீ வீர நாராயண விண்ணகர்‌ (சீ) 
(ற்று) ன ( ) ஒருவர்‌. 

8. ஹாஹ ணரும்‌ இவர்களுக்‌ அடுவான்‌ ஒருவனும்‌ சந்திரா தித்தவல்‌ உண்ண...... 


யோம்‌ வைச்ச திரு. 


23 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 19/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 995 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ௫ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு க 
அரசு : சோழர்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ த 

எண்‌ 5 


இடம்‌ 


: கோபாலநாத சுவாமி கோவில்‌ கருவறை. தென்புற அதிட்டானம்‌ 
முப்பட்டைக குமுதம்‌. 


குறிப்புரை : கருமாணிக்க பிரம்மதேயத்து சபையார்‌ நிலக்கொடை வழங்கியதைத்‌ 


தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 


A, 


த த 


10. 


ஹவிஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌ தனக்கே யுரிமை பூண்டமை 
மன 


க்‌ கொளக்‌ காந்தளூர்‌ சாலை கலமருந்தருளி கங்கபாடியும்‌ தடிகை 

பாடியும்‌ நுளம்ப பாடியுங்‌ குடமலை நாடுங்‌ கொல்லமுங்‌ கலிகங்மும்‌ எண்டிசை. 
எத்‌ 5 இர இலக்கமும்‌ திண்டிறல்‌ வென்றிக்‌ தல்‌ 
ர்‌ கொண்ட தன்னெழில்‌ வளர்‌ ஊழியுள்ள எல்லா யாண்டுந்‌ தொழுதகை 
விளங்கும்‌ யாண்‌ே 

ட செழியரைத்‌ தேசு கொள்‌ ஸ்ரீ கோவிராஜ ராஜ ராஜ கேசரி வர்ம்மரான ஸ்ரீ ராஜ 
ராஜ தேவர்க்கு. 

யாண்டு பத்த ஆவது ராஜராஜமண்டலத்து கீழ்களக்கூற்றத்து ஸஹ தேயம்‌ 
கருமாணிகக்‌ ம 

ங்கலத்து 2ஹாஸலையோம்‌ பெருங்‌ குறி சாற்றி இப்ஸஹதேயத்து கூட்டம்‌ 
குறைவறக்‌ கூடி 

திருமாலிருஞ்சோலை கூற்றருளின கருமாணிக்கஸ, ஹ தேயத்துக்கு தென்‌ 
வடக்கும்‌ மேல்‌ கிளக்குக்‌ 

க்கும்‌ திருளேபதுக்கும்‌ திருநெல்வேலிக்கும்‌ மெக்கிலிருக்கி.... மோம்‌..... கடத 
ப லக்கு எம்பெருமான்‌ தெக்கிடை 


24 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 20/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1457 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கொல்லம்‌ 7180. 
கி.பி, 1535 

மொழி  : கிரந்தம்‌ * தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

(சமஸ்கிருதம்‌) ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : கிரந்தம்‌ * தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : திருவிதாங்கூர்‌ 
அரசன்‌ : ஊர்க்‌ பவ 

எண்‌ 8 

இடம்‌ : கோபாலசாமிகோயில்‌ மஹாமண்டபம்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : வைத்திய சிரோமணி வீரகேரளன்‌ என்பவனுக்கு வைத்தியம்‌ 


செய்வதற்காக, அவன்‌ தங்குவதற்கு வீடும்‌, உணவுத்‌ தேவைகளுக்காகத்‌ 
தானமும்‌ வழங்கப்பட்ட செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


க 
A 


பருலஃஸது ஸ்ரீ2த ஸ்ரீ வஓஸ 

சகாப்தம்‌ காலை ஆயிரத்து நானூற்று அன்பத்தேழின்‌ மேல்‌ செல்லா நின்ற 
கொல்ல 

ம்‌ எழுநூற்று ஒருபதாம்‌ ஆண்டு ஆவணி மாதம்‌ பதினொன்றாம்‌ தேதி 
பவ ல்்ஷத்து ஸஸதமி 

யும்‌ மங்கல வாரமும்‌ பெற்ற உத்திரத்தின்‌ நாள்‌ ஆயிரத்தி எண்மர்‌ பந்தல்‌ கீழ்‌ 
உ 

தய மார்த்தாண்டன்‌ பீடத்து நாமும்‌ நம்‌ பெண்டுகளும்‌ கூடியிருந்து ஆயிரத்‌ 
தெண்மரும்‌ நம்‌ காரியம்‌ செய்வார்களும்‌ நம்‌ வீட்டில்‌ அனைத்துக்‌ கொத்துங்‌ 
கூடி. 

ஒத்த காரியமாக நம்முடன்‌ சொல்லுகையில்‌ நமக்குத்‌ தெரிவிக்க ஸை... செய்து 
போ 

ரும்படி கீழ்களக்‌ கூற்றத்து ஸ,ஹதேயம்‌ ஸ்ரீ வல்லவன்‌ மங்கலத்து ஸலையாரில்‌ 


கண்ணந்தோட்ட 


25 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 
19, 
20. 


"A 
22, 
23. 


த்து நரமமிஃஷெக,_க வோதாயநஸூத்து திருநெல்லிய்யை... வீர கேரளன்‌ 
வைஉ,பமி ரோமணி. 


மையக்‌ கொண்டு ஜெஹவித்களையும்‌ செய்வித்துக்‌ கொண்டு நாளது முதலுக்கு 
இவனு 

க்கு நாம்‌ உண்ட கலத்‌ தொதுக்கில்‌ நாநாடிச்‌ சோறும்‌ நம்‌ காளாஞ்சிப்‌ பேற்றில்‌ 
ஒரு படியும்‌ மா. 

தம்‌ ஒன்றுக்கு கோட்டை ஒன்றரையாகவும்‌ நித்திய நைய்வேத்தியங்களுக்கும்‌ 
நம்‌ வீட்டில்‌ 

உள்ளவர்கள்‌ பெற்று போதும்‌ மரியாதி உள்ள பேரும்‌ அவற்று போறுவார்‌ 
களாகவும்‌ இவனுக்கு 


குடுத்த மனையாவது நம்‌ மாடத்‌ திருவீதியில்‌ வட சிறகில்‌ குடுத்த மனைக்குப்‌ 
பெருநாங்‌ 


கு எல்கையாவது கீழ்‌ எல்கை வயிட்டினவன்‌ ஆகிய மன்னர்‌ கட்டியிருக்கிற 
மனை. 


க்கு மேற்கு தென்‌ எல்கை தெருவுக்கு வடக்கு மேல்‌ எல்கை நாரசத்துக்குக்‌ 
கிழக்கு. 
வட எல்லை கீழ்மேல்‌ முடுக்குக்குத்‌ தெற்கு ஆக இந்நான்கு எல்லைக்கு 


உட்பட்ட மனையும்‌. 
தோட்டக்‌ கூறும்‌ மேல்‌ நோக்கின மரமும்‌ கீழ்நோக்கின கிணறும்‌ ஆக இவ்வகை. 
ப்படியே இந்நாள்‌ முதல்‌ உஹவவ ம233£௩மாக ஆவடதித்தர்‌ 


புத்ர சந்ததி பிரவேசம்‌ தானாதி வினியே விக_யரகளுக்கு மெயமெஸமாக 
கையாண்டு போ. 


தும்‌ படியும்‌ இன்த தரவு பிடிபாடாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளு 
ம்படியும்‌ இப்படிக்கு இவை மூவேந்த வேளான்‌ எழுத்து இது நம்‌ கலிய 
நுக்கு ஒக்கும்‌ ௨. 


26 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 21/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 701 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கி.பி. 1526 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | ன 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு அலு 
அரசு : திருவிதாங்கூர்‌ 
அரசன்‌ : இல்லை ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ | 10 
இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : குமரன்‌ ஈச்சுவரன்‌ என்பவனுக்கு கணக்கு எழுதுவதற்காக தானம்‌ 
வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 

கல்வெட்டு : 

1. மரால8ஸது அருளிச்‌ செயல்‌ கொல்லம்‌ எளக ஹு பங்குனி மீ” ௨௰௮௨ 

ஸ்ரீவல்லவ 

ன்‌ மங்கலத்து நாயனார்‌ அழகிய மன்னார்கோவிலுக்கு ஸ்ரீ விருந்தாவன ஆழ்வா 

ர்‌ கோயிலுக்கும்‌ நயினார்‌ வேத நாயகர்‌ பெருமாள்‌ கோயிலுக்கும்‌ இக்கோயிலிற்‌ 


கைக்கோளரில்‌ மூன்றாங்குடி குமரன்‌ ஈச்சுவரனுக்கும்‌ காணியாட்சை பண்டா 


- 2 9. 99 


ரக்‌ கணக்காகக்‌ குடுப்பித்த தான்க்‌ கணக்கும்‌ எழுதிக்‌ கொண்டு பழைய படியே 
உடை 


இ 


மையும்‌ பிரசாதமும்‌ பற்றிக்கொண்டு வ௫ராதித்த வல்‌ சந்ததிப்‌ பிரவேசமே ௧. 

7. ல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கணக்கு எழுதி பழையபடி உடமையும்‌ 

8. வ,ஸாசமும்‌ பற்றிக்‌ கொண்டு இன்னாள்‌ முதல்‌ எ௱க ஹு பங்குனி மாஸம்‌ 
௨௰௮௧ 

9. ற்பித்த அளவுக்குத்‌ தானம்‌ இன்னாள்‌ முதல்‌ இத்தரகு பிடிபாடாக இவ்வ 

10. கைப்‌ படியே கணக்கு எழுதி உடமையும்‌ பற்றிக்‌ கொள்ளும்‌ படியும்‌ 

11. ம்‌ பாற்க இப்படிக்கு இராமன்‌ இராமன்‌ எழுத்து ௨ 


27 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 22/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு தற்காலம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 11 
இடம்‌ : தென்புற மண்டபத்‌ தரையிலுள்ளது. 
குறிப்புரை : செண்டலங்கார அய்யனார்‌ அடிமையான தெய்வங்கள்‌ பெருமாள்‌ என்பன்‌ 
இக்கல்வெட்டைச்‌ செய்தான்‌. 
கல்வெட்டு : 


1.  செண்டலங்காரயனார்‌ 


2. (அ) டிமை தெய்வங்கள்‌ ளுள்‌ (பெருமாள்‌) 


28 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 


வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ : பாளையங்கோட்டை 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 

அரசு :- 

அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 

இடம்‌ : தென்புற மண்டபப்‌ படிக்கட்டில்‌ உள்ளது. 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 


23/2005 


: இல்லை 


19ஆம்‌ 
நூற்றாண்டு 


12 


குறிப்புரை : மணியன்‌ என்பவன்‌ வெளிப்படுத்திய பக்தியைத்‌ தெரிவிக்கின்றது. 


கல்வெட்டு : 
1. மணியன்‌ 
2. சுதா சேவை. 


29 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 24/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 5வது 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு லு 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌  : விக்கிரம பாண்டியர்‌ ஊர்க்‌ பய! 
எண்‌ 13 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ கருவறை மேற்குப்‌ புற அதிட்டானம்‌ 


முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : அரசன்‌ மதுரை அரண்மனையில்‌ இருந்து வெளியிட்ட நிலக்கொடை 


பற்றிய ஆவணம்‌. காலிங்கராஜன்‌ என்ற அரசு அதிகாரி கூறப்படுகிறான்‌. 


கல்வெட்டு : 


(5 


ஸவ ஸ்தி ஸ்ரீ திருமகள்‌ ஜயமகள்‌ திருப்புயத்‌ திருப்ப பொரு... ட நிலமகள்‌ புணர 
கடவுளமேல கவ... களா யா வடபுலம்‌ திருப்புயமகள்‌ திருப்புயத்து “ன்‌'னக வந்து 
பணியநெ...ழ்‌ நெடுநிலமுழுதுந்‌ தரும வெண்குடை நிழற்ற மைடடச்‌ 
செங்கோல்‌ நடப்ப கருங்கலி கடிந்து வேத வி டிலந்தா.... வளவறுந்‌ திறை 
கொணர்ந்திறைஞ்ச வீரமும்‌ வாழு 


மிக நனி விளங்க நதிப்‌ பெரு....டைமுடி நாதன்‌ சூடிய பதித... கம்மணி முடி 
சூடி விளங்கிய மணியணி வீரஸிஃஹாஸனத்து வீற்றிருந்தருளிய ஸ்ரீ கோமாற 
பன்மரான .தி,ஷவனச்சரவத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம பாண்டிய தேவற்கு யாண்டு 
ஐஞ்சாவது நாள்‌ நானூற்‌ றெண்பதினால்‌ மது (ரோதய) வளநாட்டு மாடக்‌ 
குளக்கீழ்‌ மதுரைக்‌ கோயிலிற்‌ பள்ளியறைக்‌ 

க்‌ கூடத்துப்‌ பள்ளிப்‌ பீடம்முனை யதரையனில்‌ எழுந்தருளி இருந்து கீழ்களக்‌ 
கூற்றத்து ஸ்ரீ வல்லமமங்கலத்து ஸலையார்‌ செய்யத்‌ திருவாய்‌ 
மொழிந்தருளின.... பதினாறடிக்‌ கோலால்‌ நூற்றுத்‌ தொண்ணூற்றுக்கீழ்‌ 
முக்காணியுங்‌ காலாக இறுத்துவந்தபடி தவிர்த்து.... ண்ணூற்று குழிமுக்காணியாக 
இறுப்பதாக ஓா 


30 


னம்‌ பண்ணப்‌ பெற வேணுமென்று முத்தூற்றுக்‌ கூற்றத்து சிறுகம்‌ பூரூடையாள்‌ 
உடையான்‌ உய்ய நின்றாடு வானான காலிங்கராஜன்‌ நமக்குச்‌ சொன்ன மையில்‌ 
இப்படி  உனம்பண்ண ஐஞ்சாவதின்‌ எதிராமாண்டு முதல்‌ இவ்வூர்‌ நான்‌ 
கெல்லைக்குட்பட்ட.....ல்‌ நூற்றுத்‌ தொண்ணூற்றுகுழி முக்‌. 


31 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 25/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ல 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ 
அரசன்‌ : - ஊர்க்‌ பல்‌ 
எண்‌ 13 A,B,C,D. 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ கருவறை மேற்கு ஜகதிப்‌ படையிலுள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ நிலக்கொடை பற்றிக்‌ கூறுகின்றன. முன்‌ 


கல்வெட்டில்‌ இடம்பெற்ற காலிங்கராஜன்‌ என்னும்‌ அதிகாரி 
இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படுகிறான்‌. 


கல்வெட்டு : 

A. 

1. சி உடையான்‌ ஆஞ்சனேயன்‌... 

2. வல்லலமங்கலத்து ஸலையார்க்குத்‌ தக... 

3. முத்தூற்றுக்‌ கூற்றத்துச்‌ சிறு கம்பூருடைய... 

4. று தொண்ணூற்றாறு குழி முக்காணியாக இறுப்ப... 

5. இருவது நாள்‌ இவை மதுரோதைய.... 

B. 

1. பெருவழுதி நாராயண மூவேந்த வேளான்‌ எழுத்து மது ரோதைய வளநாட்‌. 

2. லால்‌ நூற்றுத்‌ தொண்ணூற்றாறு குழிமுக்காணியுங்‌ காலாக இறுத்து வந்தபடி 
தவிர்த்து 

3. உய்ய நின்றாடு வான்‌ காலிங்கராஜன்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ இப்படி கானம்‌ 
பண்ணி... 

4. சொன்னோம்‌ இப்படிக்கு கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க இவை 


அண்ட நாட்டு ப்பெ.... 
2 


ன்று திருவாய்‌ மொழிந்தருளினார்‌ இவை திருவழுதி வளநாட்டுக்‌ கல்குறிச்‌ 
எழுத்து திரிபுவனச்சக்கரவத்தி கோநேரின்மை கொண்டான்‌ கீழ்களக்‌ கூற்றத்து 
ஸ்ரீ 

நூற்றுத்‌ தொன்னூற்றாறு குழி முக்காணியாய்‌ இறுப்பதூக  உனம்‌ பண்ணிப்‌ 
பெற வேணுமென்று 

வதின்‌ எதிராமாண்டு முதல்‌ இன்னான்‌ கெல்லைக்‌ குட்பட்ட நிலம்‌ இக்கோலால்‌ 
நூற்‌. 

mn‘ விக்கிரம பாணிடிய உத்தர மந்திரி எழுத்து யாண்‌ 


க்காணி ஆக இறுக்க என்றும்‌ இப்படிக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்‌ 
டுக்காஞை இருக்கை உழக்குடி சுத்தததோழன்‌ உடையானான வயனாட்டரையன்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 


மொழி : தமிழ்‌ 


எழுத்து : வட்டெழுத்து 
அரசு : சோழர்‌ 


: முதலாம்‌ இராசராசன்‌ 


தொடர்‌ எண்‌ : 26/2005 


ஆட்சி ஆண்டு : 24 
வரலாற்று ஆண்டு கி.பி. 1009 


ஆண்டு அறிக்கை 
முதல்‌ பதிப்பு : 


இந்தியக்‌ கல்வெட்டு | 


எண்‌ 


ஊர்க்‌ லவ்‌ 
14 


இடம்‌ : கோபால சுவாமி கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டானம்‌ முப்படைக்‌ 


குமுதம்‌. 
குறிப்புரை : 


இராசராசனின்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்கும்‌ இக்கல்வெட்டு நொந்தா 


விளக்கு ஒன்று வைப்பது தொடர்பான செய்தி கூறப்படுகிறது. 
கல்வெட்டு சிதைந்துள்ளது முற்றுப்பெறவில்லை. 


கல்வெட்டு : 


A. 


ட இன 


மங்கலத்து 


00 


ஸவ ஸி, ஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வி யுந்தனக்கே உரிமை பூ... 
லமத்தருளி வேங்கை நாடுங்‌ கங்கை பாடியும்‌ நுளம்ப பாடியுந்‌ தடிகை.... 
குடமலை நாடும்‌ எண்டிசை புகழ்தர ஈழமண்‌ டலமும்‌ இரட்டபாடி ஏ... 
ண்டார்‌ கொண்டு தன்னெழில்‌ வளர்யூழியில்‌ எல்லாயாண்டும்‌ தொழுதகை விள 
ராஜராஜ கேஸரி வர்ம்மரான ராஜராஜதேவர்க்கு யாண்டு இருபத்து நாலாவ 
யம்‌ ஸ்ரீ வல்லப மங்கலத்து மஹா மாத்திக்குத்‌ திருமாலிருஞ்‌ சோலை பக்கல்‌ 
கியருள இக்கோயில்‌ திரு வரையும்‌ கொண்ட பரிசாவது இ சிரிவல்லப 


லோம்‌ பெருமானடிகளுக்கு ஒரு திருநொந்தா விளக்கு நிசதம்‌ உழக்கு நெய்‌ 


9.  .... வெள்ளரையும்‌ பன்னிரண்டரைக்‌ காசில்‌ வடயியால்‌ ஒரு திருநொ.... 


ப: தனன வைகா மன.... மால கொடுத்த பரிசா... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 27/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 10ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு : 2 
அரசு : 
அரசன்‌ : - ஊர்க்‌ வ்‌ 

எண்‌ 14A 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டான ஜகதி. 


குறிப்புரை : திருப்பர்‌ மலை சீகோயிலில்‌ விளக்கெரிக்கவும்‌ இதுக்கு முடக்கம்‌ வருகில்‌ 
ஒரு காசு தெண்டம்‌ செலுத்த வேண்டும்‌ எனக்‌ குறிக்கிறது. 

கல்வெட்டு : 

1. ..முட்டிரட்டி ஏகி துழா மாசயம்‌ ஒரு மாஸம்‌ முட்டில்‌ ஒரு காசு தண்டமும்‌ 
இத்தேவற்கு கைவச்சு இம்முட்டின. 

2. ரைனிரு விளக்கும்‌ திருப்பர்‌ மலை சிம்ம மாசமும்‌ இ(ச்‌) சஞ்யுனி ஸ்ரீ கோயிலில்‌ 
முன்னிண்டே ஊர்‌ நீக்கின. 

3. னவ இஜனுகை கோன்‌ செதுண செய்வோமாக நாம்‌ ஒட்டி கைய்‌ இட்டு 
அயர்மலைப்‌ படிபைகல்‌ மேல்‌ வெட்டுவிச்‌ 

4. சுக்‌ குடுத்தோம்‌ கை ஓதஸலை(ய) திருமால்‌ சாத்தனுக்கு இவை மஹா சபையார்‌ 
ரக்ஷை. 


35 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 28/2005 
இல்லை 


இல்லை 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை பு 
முதல்‌ பதிப்பு தன 


ஊர்க்‌ பணை 


எண்‌ 15/1 


: கோபாலசுவாமி கோயில்‌ கருவறை மேற்குப்புற அதிட்டானம்‌. 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ 

எழுத்து : தமிழ்‌ * வட்டெழுத்து 
அரசு 

அரசன்‌ : - 

இடம்‌ 

குறிப்புரை : 

கல்வெட்டு : 


ணன்‌ லையும்‌ இறைச்சும்‌ கோத்தும்‌ நெல்‌ விளையும்‌ நிலம்‌ இ(மை மணக்கொ) * 


லயும்‌ இத்தேவர்க்கு. 


ழெல்லை இக்குளத்து நீர்நக்கலுக்கு மேக்கும்‌ தென்னெல்லை 


துண்டுக்‌ கல்வெட்டு. நிலக்கொடை பற்றியதாகலாம்‌. 


ஸ்‌ 

கொண்‌)* டை நிலம்‌ - னற கவு. 
3. கிழக்கு இவ்‌ வாய(ம்‌) ஏழும்‌. 
குறிப்பு : 
* 0 


) இவ்வடைப்புக்குறியில்‌ தரப்பட்டவை வட்டெழுத்தில்‌ உள்ளன. 
தமிழ்க்‌ கல்வெட்டின்‌ இடை வட்டெழுத்துத்‌ துண்டுக்‌ கல்வெட்டு உள்ள கல்‌ 


வைத்துக்‌ கட்டப்பட்டுள்ளது. 


36 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 29/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு நப 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : 18ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை : நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ப 
அரசு ட ௧ 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ | 15/2 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌, கருவறை மேற்குப்புற அதிட்டானம்‌. 


குறிப்புரை : சிதைந்த முற்றுப்பெறாத கல்வெட்டு. தொடக்கமும்‌ முடிவும்‌ இல்லை. 
நில எல்லைகள்‌ கூறப்படுகின்றன. 
கல்வெட்டு : 
1.  த்திரு சென்னடைக்கும்‌ திருவிளக்கு மாக (இ) க்கு எங்கள்‌ மூன்றும்‌ ஒச்சு.... 
நிலம்‌ இரண்டு.... மஹா ஸலையோம்‌ ஸ்ரீ நாராயண விண்ணகர்‌ இரண்‌ 


2.  லிகுறிச்சி ஏறிப்போன வழிக்கு வடக்கும்‌ எல்லைப்‌ புதுக்காலுக்கும்‌.... றிவா... 
இப்புதூர்‌ (ஆ) லில்‌ நின்று வினி மாலை குறிச்சி நம்‌ (பேரி) 


37 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 30/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு - 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு 2 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 15/3 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ கருவறை மேற்குப்புற அதிட்டானம்‌. 
குறிப்புரை : சிதைந்த கல்வெட்டு 
கல்வெட்டு : 
1. க்கு குடுத்த நிலம்‌ ஆ(வை) (கு)றிச்சி....ட....(வல்‌) இருத்து 
2. நிலபெரு...கைக்கு இப்ப.................... வல்லவ 
உ. தநாக்கி பவ (வடக்‌) கொம்ப....பா.... 


38 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 31/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 23 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1008 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ர ன 
அரசு : சோழன்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ மறை 

எண்‌ 16 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌, வடபுற அதிட்டானம்‌. 


குறிப்புரை : மெய்க்கீர்த்திப்‌ பகுதியே உள்ளது. கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை 


யாகையால்‌ செய்திகளை அறிய முடியவில்லை. 


கல்வெட்டு : 


1. 


ஹஸிஷஸ்ரீ திருமக (ள்போலபெ) ருநிலச்‌ செல்வியுந்தனக்கே உரிமை பூண்டமை 
மனக்‌ கொள காந்தளூர்‌ சாலை கலமறுத்தருளி... வேங்கை நாடு. 

மீ கங்கபாடியுந்தடிக) (பாடியும்‌) நுளம்பபாடியுங்‌ கொல்லமுகலிங்கமு 
குடமலை நாடும்‌ எண்டிசை புகழ்தரு ஈழ மண்டலமும்‌ இலட்டபாடி ஏழரை 
இலக்கமு திண்டி(ற) 

ல்‌ வென்றி தண்டால்‌ கொண்ட (தன்னெழில்‌ வளர்‌ ஊழி உள்‌ எல்லாயாண்டு 
தொழுதகவிளங்கும்‌ யாண்டேய்‌ செழியரைத்‌ தேசு கொள்‌ ஸ்ரீ கோவிராஜ ராஜகே. 
ஸரி வர்மராகிய ஸ்ரீரா..... யாண்டு (௨௰௩) ஸ்ரீ ராஜராஜ வளநாட்டுக்‌ கீழ்க்களக்‌ 
கூற்றத்துப்‌ ஸஹூெயம்‌ ஸ்ரீ வல்லப மங்கலத்து ஸ்ரீ வீரநாராயண விண்‌ 
ணகர்‌.... தற்வ மாடத்தில்‌ ஸ்ரீ... வன்சால கடங்க தேவற்கு (இவ்வூர்‌) ஹோ 
ஸலையோம்‌ பணிச்சும்‌ (சேரம்‌) பணிப்பணியால்‌ நம்பூர்‌ வேழக்கோன்சோலை. 
யுல்லாணியும்‌ வேழ.... நதரங்கன்‌ திருவகமியும்‌... பக்கல்‌ கடமை வட கரை வச்ச 
நிலம்‌ மாவு (க்கும்‌) சண்டிவிடங்க பெருக்கூர்‌ வில்லவன்‌ (வப்பான்‌) 


39 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 32/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு அ 
அரசு : சோழர்‌ 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 168 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ கருவறை வடபுற அதிட்டானம்‌. 
குறிப்புரை : நிலத்தின்‌ எல்லைகளை மட்டும்‌ குறிக்கிறது. தாமிரபரணி ஆற்றை 'தண்‌ 
பொருந்தம்‌' எனக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 
1. தண்‌ பொருந்தத்தின்‌ தென்கரை கீழ்‌ எல்லை... னோக்கி மரமேல்‌ (........) கோயி. 
2. லும்‌ கிழக்கு நோக்கிப்‌ போன திருவரங்க நாராசத்துக்கு மேற்கு முதற்‌ கண்ணாற்று 
பாத்திப 
3. தெற்கு வடக்காகப்‌ போன சிலை முக்கிய நாராசத்துக்கு தெக்கு முதல்‌ செய்யும்‌ 
இரண்டா 
4. ஞ்‌ செய்யும்‌ நாலாஞ்செய்யும்‌ அஞ்சாஞ்‌ செய்யும்‌ திருவரங்க நாராசத்துக்கு 
வடக்கு 
5. ந்த... நாராசத்தில்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 33/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த்‌ ன 
அரசு : 
அரசன்‌ : - ஊர்க்‌ வல்ல 

எண்‌ 17 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌, வடபுற அதிட்டானம்‌-ஜகதி. 


குறிப்புரை : வீரநாராயணன்‌ சிறகிலே ஒரு விளக்கெரிக்கவும்‌ ஊட்டுக்காகவும்‌ கொடை 
வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு : 

1. இறைச்சுப்‌ பாஞ்சும்‌ வீள்வது நீலன்‌ எலும்பும்‌ அறுத்து தடமிட. 

2. மும்‌ ஜதியே தெற்கு வடக்காகப்‌ போன பிலாற்றுக்கு கிழக்கும்‌ மேற்கு. 

3. எல்லையாக சந்திராதித்யவல்‌ இவன்‌ வற்கத்தாரை உண்ணப்‌ பெறுவாராகவும்‌ 
பில 

4. வடக்கு இரண்டாந்‌ தெருவில்‌ கீழ்‌ சிறகும்‌ மீய்‌ சிறகும்‌ ஆக இரண்டு வளி கல்‌ 

ஆ (ன) 

ஸ்ரீ வீர நாராயணன்‌ சிறக்கிலே ஸ்ரீ பாதத்தின்‌ கீழேய்‌ ஒரு விளக்கெரி. 

ண மற்றுவரியும்‌ வரி யிற்‌ சோறும்‌ காட்டப்படுவாராகவும்‌ 


ஓ 


சம ககக உகர கரன்‌! போவாராகவும்‌. 


41 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 34/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 25 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1010 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு க 
அரசு : சோழர்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ ப்ளை. 
எண்‌ 17 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ கருவறையின்‌ வடபுற அதிட்டானம்‌ 


முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : கீழ்க்களக்‌ கூற்றத்து பிரம்மதேயம்‌ ஸ்ரீ வல்லப மங்கலத்து மகா சபையார்‌ 


ஓ 


பெருங்குறிசாற்றி உதிரப்பட்டியாக நிலம்‌ வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 
ழரை இலக்கமும்‌ திண்டிரல்‌ வென்றித்‌ தண்டார்‌ கொண்டு தன்னெழில்‌ (வளர்‌ 
ஊ) ழி உள்‌ எல்லா யா 
ண்டு தொழுதக விளங்கும்‌ யாண்டே செழியரைத்‌ தேசு கொள்‌ ஸ்ரீ (கோவிரா)ஜ 
ராஜகேஸரி வர்ம 
ரான ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு உயரு ஆவதுராஜ ராஜ ம(ண்டலத்‌)து 
கீழ்க்‌ களக்‌ கூற்றத்து. 
ப்ஹமதேயம்‌ ஸ்ரீ வல்லப (சதுவேதிம)ங்கலத்து மகா சபையோம்‌ பெருங்குறி 
சாற்றின ம....க்‌ கூட்ட குறைவ 
றக்‌ கூடி இருது செறுகை சீமா.மினவனம்‌ யென்றிய னுள்ளிட்டாராவது நம்மூர்‌ 
யெட... விலே யவது புகுந்து ஊர்‌, 
அழிப்போமென்று ப்ராமணரைப்‌ படை களம்‌ பறிக்க பிராமணி கள்த்‌ தாலியு... 
காதுமறுத்துக்‌ கவரா நிற்க 
கக்‌ கவராமல்‌ பட்ட வள்ளுவன்‌ மாணிக்கன்‌ மணியன்னான கவறை இகைர்சி.... 
மயில்‌ ஒப்பனுக்கு உதிரப்ப 
ட்டியாகப்‌ பணிச்ச நிலம்‌ திருவரங்கனேரிக்‌ குளத்தடியால்‌ கொல்லன்‌ வச்ச 


... உப்பட அடைஞ்சிலியுடை 


42 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 35/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 725 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கி.பி. 1550 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை னு 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 5 ௮ 
அரசு : திருவிதாங்கூர்‌ 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ ர 1m 


இடம்‌ 


: மகாமண்டபம்‌ தென்புறச்‌ சுவர்‌ (கோபாலசுவாமி கோயில்‌) 


குறிப்புரை : பெருமாள்‌ உடையவன்‌ நாயனானுக்குக்‌ கணக்கு எழுதுவதற்கு 


காணியாட்சை வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


ம்க்‌ 


10. 


ஸபுஃல2ஸது அருளிச்‌ செயல்‌ ஏ௱௨௰ரு ஸ்‌ அற்பசி மாசம்‌ ௨௰௪ ஸ்ரீ 
வல்லவன்‌ 

மங்கலத்து நயினார்‌ அழகிய மன்னார்‌ கோயிலுக்கும்‌ சில விருந்தாவன ஆழ்வார்‌. 
கோயிலுக்கும்‌ வேதநாயகப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கும்‌ இக்கோயில்‌ 
கைக்கோளரில்‌ 

இரண்டாம்‌ குடிமங்கைப்‌ பெருமாள்‌ உடையவள்‌ நாயனானுக்கும்‌ காணியாட்சை. 
தானக்‌ கணக்காக கற்பித்தார்‌ கணக்கும்‌ எழுதிக்கொண்டு வழமைப்‌ படியே 
உடமையும்‌.ண்‌ 

பிரசாதமும்‌ பற்றிக்‌ கொண்டு ஆசந்திராதித்தவல்‌ சந்ததிப்‌ பிரவேசமே கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ 

வெட்டிக்‌ கணக்கும்‌ எழுதிய பழையபடி உடமையும்‌ பிரசாதமும்‌ பற்றிக்கொண்டு 
போதும்படி எ௱௨௰ரு ஷ்‌ அற்பசி மாசம்‌ ௨௮௪௨ கற்பித்த அளவுக்கு தானும்‌ 
இந்நாள்‌ முதல்‌ | 
இதற்கு பிடிபாடாக இவ்வகைப்படி கணக்கும்‌ எழுதி இப்படி பற்றிக்‌ கொள்ளு 
வாறாக இப்படிக்கு அய்யப்பன்‌ ஆதிச்சன்‌ எழுத்து 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 36/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு வு 
அரசு : 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 19 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ கருவறையின்‌ வடபுற அதிட்டானம்‌ கிழக்கு 

ஜகதி. 


குறிப்புரை : மலை மண்டலத்து ஊத்தூரணைபுரத்து கணப்புரத்துப்‌ பெருமக்கள்‌ சபை 


விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


லவுட பொருட்‌ செல போகட 


த்துக்கி பொருட்‌ செலவோலைக்‌ கரம 


ப்‌ பொருளறக்‌ கொண்டு விலை 


ப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோ------- 


க்கு ஊத்தூரணையபுரத்து க 


ணப்புரத்து தண்ணிடப்பெரு 


மக்கள்‌ ஸபை. 


1 
2 
3 
4 
5. மானேன்‌ மலை மண்டலத்துத்‌ தருவி... 
6 
ரீ 
8 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி 


வட்டம்‌ : பாளையங்கோட்டை 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ 

எழுத்து : வட்டெழுத்து 
அரசு 5 

அரசன்‌ : - 


தொடர்‌ எண்‌ : 37/2005 


ஆட்சி ஆண்டு : 2 

வரலாற்று ஆண்டு 10ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ] - 

முதல்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ உ இட 


இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌ மேற்குத்‌ திருச்சுற்று மாளிண்கைத்தூண்‌ 


குறிப்புரை : வாம அநித்தி அடிகள்‌ நம்பி என்பவன்‌ இத்தூண்‌ செய்து கொடுத்ததைத்‌ 


தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 
1. ஸஷுஹிஷஸ்ரீ வர்ம அநி 
2. த்தி அடிக்கணம்பி 
3.  இடுவிச்சிதுஇ 
4. த்தூண்‌ திரு நாமம்‌ ஸ்ரீ 
5. ஹ 


45 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 38/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு உர 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1463 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கொல்லம்‌-717 
மொழி : சமஸ்கிருதம்‌*தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | கி.பி. 1541 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : கிரந்தம்‌*தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 2 
அரசு : திருவிதாங்கூர்‌ 
அரசன்‌ : - ஊர்க்‌ லை 
எண்‌ 21 
இடம்‌ : உள்திருச்சுற்று கோபுரத்‌ தென்புறச்சுவர்‌ (கோபாலசுவாமி கோயில்‌) 


குறிப்புரை : மன்னன்‌ பிராமணர்‌ உணவிற்காக 300 கலியுகராமன்‌ பணம்‌ தானமாகக்‌ 


கொடுத்த செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 
1.  ஸருல2ஸ்து ஸ்ரீமன்‌ வல லஹ மநஸ வாமி. 

2. ஸூ, ந்து ரெவ கவஸஹ ம சூ வடாலெ ஸாஸகம்‌ ஸா 

3.  ஸ்வதம்‌ வ,ஸாதஞ்‌ செய்தருளினபடி 

4. சகாத்தம்‌ ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று 

5. இதன்மேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ எழுநூற்று 

6. ஒரு பத்து ஏழாம்‌ ஆண்டு அற்பசி மாசம்‌ அஞ்சாம்‌ 

7. பூர்வ பக்ஷத்து வ உணெமையும்‌ சுக்ர வாரமும்ண்‌ பெற்ற 
8. ரேவதி நாள்‌ ஆயிரத்தென்மன்‌ பந்தற்கீழ்‌ வீர கேரளன்‌ 

9.  பீடத்து நாமும்‌ நம்‌ பெண்டுகளோடும்‌ கூடி 

10. இருக்கையில்‌ மலை மண்டலத்து இரவி நல்லூர்‌ வடவாற்று 
11. அய்யப்பன்‌ மாத்தாண்டன்‌ கணக்காக நாம்‌ உணட 

12. கலத்தில்‌ நின்று வெமி தோறும்‌ பன்னிரெண்டு 

13. ஸ;ாஹமணர்‌ ஷூ௫ஜிக்கும்‌ படி.... க்கையில்‌ ஈறெயண்ம்‌ 

14. நாள்‌ ஒன்றுக்கு ஸ;ரஹமணர்‌ பேர்‌ ஒன்றுக்கு அமுது படி 

கள்‌. ல்ல 


46 


16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
ச்‌ 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 


31. 
32. 
33. 
34, 


குறுணி ஏழு நாழிக்கு இரண்டச்சு உட்பட கோட்டை 

மூன்று மா முக்காணி அறுநாழி கறி அமுது 

முரம்புக்கு ஒரு 

அமுது உட்பட்ட வகைக்கு நெல்லு ஒரு நாழி 

உழக்கு நெய்யமுது ஆழாக்குக்கு காசு ஒன்றுக்கு 

நெல்லு இருநாழி உழக்கு இலையமுது அறுபதும்‌ 

அடைக்காய்‌ அமுது இருபத்து நாலும்‌ ஆக இதுக்கு 

காசு ஒன்று இருநாழி உழக்கு சாத்துப்படி 

பலம்‌ மாஹாணிக்குக்‌ காசு ஒன்றுக்கு நெல்லு இருநாழி 

இருநா உழக்கு எரி கரும்புக்கு நெல்லு இருநாழி 

இதுவும்‌ ஆகக்கோட்டை அறுமாகாணி ஆக 

மாதம்‌ ஒன்றுக்கு நாள்‌ இரண்டுக்குக்‌ கோட்டை அரை 

யே அரைக்கால்‌ ஆக ஆண்டு ஒன்றுக்குக்‌ கோட்டை 

ஏழரை இதுக்கு நம்‌ வரைவில்‌ ஒடுக்கின கலியுகராமன்‌ 

பணம்‌ முந்நூறு இதுக்கு நாம்‌ அஞ்நூறு 

வேலி கட்டளையில்‌ நாளது நாரது வாய்க்கால்‌ கிழக்கு எட்டில்‌ 
கீழ்க்‌ கண்ணாற்றில்‌ நம்மை ஆராதனை செய்யும்‌ பேர்க்கு நாம்‌ 
குடுத்தநிலத்தில்‌ மீண்ட நிலம்‌ கால்‌ அரைக்‌ காணிக்கு ஆண்டு 
ஒன்றுக்கும்‌ பாட்டம்‌ கோட்டை ஏழரை இது 


47 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 39/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 13 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு me 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌ : குலசேகர தேவர்‌ ஊர்க்‌ பை. 
எண்‌ 22 


இடம்‌ 


: கோபாலசாமி கோயில்‌ அரைமண்டப வடக்குப்புற அதிட்டானம்‌ - 
முப்பட்டைக்குமுதம்‌. 


குறிப்புரை : கீழ்க்களக்‌ கூற்றத்து பிரம்மதேயம்‌ ஸ்ரீ வல்லப மங்கலத்து கணப்‌ 


பெருமாள்‌ மலைமண்டலத்து திருவிக்கிரம நாராயணன்‌ தாமோதரனுக்கு 
நில விலைப்‌ பிராமணம்‌ பண்ணிக்‌ கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


14 


வல்லவ வணகளம்‌ பேரு மாற்றுக்கு மலை மண்டலத்து திருவிக்கிரம நாராயண 
தாஸன்‌ திருநந்தவனமாக குடுத்த நிலத்துக்கு இன்‌ தானம்பண்ணி ஊ. 
நோக்கினமைக்கு பிடிபாடான படிக்குக்‌ கல்வெட்டு பூவெட்டினமை அகமுடன்‌ 
பொலிய வேதமுந்‌ தமிழு மெய்மையில்‌ விளங்க கற்ப்புடைத்‌ திருமகள்‌ 
பொற்புயத்திருப்ப திசை இருநான்கும்‌ சக்கரவாளம்‌ சூழும்‌ புவனமும்‌ எழுந்‌. 
வெண்குடை நிழற்செங்கோல்‌ நடப்ப நாறு மதியமும்‌ நாயிறுமாங்‌ கொள்‌ 
ஆடகப்‌ பொருப்பில்‌ அரசு இனிதிருப்ப சுந்தர மார்பி லிந்திரன்‌ பூட்டிய ஆரமும்‌ 
லிங்கமும்‌ அழகுடன்‌ திகழ விணையும்‌ புலியும்‌ வில்லுந்‌ தரப்புக்‌ ஆணை 
மன்னவர்‌ வந்தடி பணிய மரபில்‌ வந்த மணிமுடி சூடி விளங்கிய மணியணி 
விரஸி௦ ஹஸன்த்து உலக முழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய ஸ்ரீ 
கோச்சடைய பன்மரான. 

ச சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ குலசேகர தேவற்கு யாண்டு ௩வது கீழ்க்களக்‌ கூற்றத்து 
ஸஹ தேய(ம்‌) ஸ்ரீ வல்ல(ஸ) மங்கலத்து ஆரணாகலாகத்து காணாப்‌ 
பெருமாளேன்‌ மலை மண்டலத்துத்‌ திருவிக்கிரம நாராயணன்‌ தாமோதரனுக்கு 
விற்றுக்‌ குடுத்த பூமியாவது நான்கு லல்க்‌ கோமடத்து... த்துப்பான பக்கல்‌ 
விலைகொண்டு உடையேன ஈயனு போவித்து வருகிறதி. 

48 


தறுசி நிலம்‌ பிலாற்றுக்கு தெற்கு முதல்க்கால்‌ வட கண்ணாறு நா(ரா)சத்துக்கு 
மேற்கு மூன்றாஞ்‌ செய்‌ மேற்கடைய்‌ நிலமுக்கரையும்‌.... டுத்தேன்‌ தண்ணீர்ப்‌ 
பெருமா.......... ௬ காலுக்கு னாயட்டம்‌ தயம்‌ முகித்து விற்றுக்‌ குடுத்த இப்பூமிக்கு 
விலைப்‌ பொருள்‌ செலவாவது காணி ஆறுக்கு தற்றி அச்சகலத்தில்ப்‌ பிடித்ததக்கு 
இவ்வாண்டு காற்த்திகை மாத. 

ன பலிசை யாதிரமம்‌ உட்பட அச்சு ௪ இவ்வச்சு நாலும்‌ விலைப்‌ பொருள்ச்‌ 
சாத்தி மற்றும்‌ திருநிலமாக நாராயணனுக்கு இவன்‌ விட்டுக்‌ குடுத்த 
இரண்டு....த்த... ம்மி........... சுவில்‌ பெருனெல்லாமரைய்யிலே மறக்கொண்டு 
விற்று விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ த...ற பெருமானேன்‌ 
தாமோதிரன்‌ ஊரோம்‌ ஸம்மதித்துக்‌ குடுத்த பூமிக்கு 


49 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 40/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 11ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ர. ௮௧ 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌  : விக்கிரமபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 23 
இடம்‌ : கோபாலசுவாமி கோயில்‌ வடபுற அதிட்டானம்‌ பலகை வரி. 
குறிப்புரை : இக்கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ ஏற்றுவதற்காக நெல்லி அரியாள்‌ என்பவள்‌ 

12 ஆடுகள்‌ தானம்‌ குடுத்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு : 


1. ஸஹுஹி.ஸ்ரீ கோமாற பன்மரான கிரிலஃவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம 


பாண்டியதேவற்‌ 


2. கு யாண்டு யகவது கீழ்க்களக்‌ கூற்றத்து ஸ_ஹ தேயம்ஸ்ரீ வல்லல மங்கலத்துத்‌ 


திரு 


3. மேற்கோயில்‌ ஸ்ரீ வல்லல விண்ணகராள்வார்க்கு நித்த ஸ்ரீ சந்தி 


யா தீபம்‌ இரண்டுக்கு இவ்‌ 


4, வூர்‌ வட பிடாகை சுந்தரபாண்டியந்‌ நல்லூர்‌ நிற்கும்‌ படையில்‌ திரு நெல்லி 


அரியானேன்‌ விட்ட ஆடு 


5. பதின்‌ மூன்று இவ்வாடு பதின்‌ மூன்றுஞ்‌ சாவா மூவாபேராடாய்‌ இச்சந்தியா தீபம்‌ 


இரண்டுஞ்‌ சந்திரா 
7.  தித்தவற்‌ செல்வதாக।- 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 41/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 4 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1463 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கொல்லம்‌ 715 
மொழி : கமஸ்கிரதம்‌*தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு கி.பி. 1540 
ஆண்டு அறிக்கை | = 
எழுத்து : கிரந்தம்‌*தமிழ்‌ முதல்‌ பதிப்பு Es 
அரசு = 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 24 
இடம்‌ : முதல்‌ திருச்சுற்று கோபுர வாயில்‌ 


குறிப்புரை : கல்வெட்டு முற்றுப்பெறாமையால்‌ செய்தி அறியமுடியவில்லை. அரசன்‌ 


உ. Nog ஆ மூ.மூ 54 


டம்‌ டட 
= Oo 


தன்‌ மனைவியரோடு இருந்து வெளியிட்ட ஓர்‌ ஆணையாக இருக்கலாம்‌. 


ஸ்வதம்‌ வ௱£வ._ஸாஃஞ்‌ செய்தருளினபடி 

ஸகாவ 22 ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று 

இதன்‌ மேற்செல்லா நின்ற கொல்லம்‌ எழுநூற்று 
ஒருபத்‌(த)ஞ்சா மாண்டு ம்‌ அநசாந்தேதி 
வா௫வ_பக்ஷத்து வ ப,2மையும்‌ (ஸாம) வாரமும்‌ பெற்ற 
அஸ்வதி நாள்‌ ஆயிரத்‌ தெண்மன்‌ பந்தற்கீழ்‌ வீரகேரளன்‌ 
பீடத்து நாமும்‌ நம்‌ பெண்டு களோடும்‌ கூடி 

(யி) ருக்கையில்‌ மலை மண்டலத்து இரவி நல்லூர்‌ வடவாற்று 


அய்யப்பன்‌ மாத்தாண்டன்‌ கணக்காக 


51 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 42/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1453 கொ-706 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கி.பி.1531 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந: 
அரசு க ௫ 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 25 
இடம்‌ : கோபாலசாமி கோவில்‌ 


குறிப்புரை : மலை மண்டலத்து இரவி நல்லூர்‌ வடவாற்று அய்யப்பன்‌ மாத்தாண்டன்‌ 
பிராமணர்களின்‌ ஊட்டுக்காக நிலக்கொடை வழங்கியதை 
தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு : 

ஹஸுல2 ஹஹுஸ்ரீ சணாஹணலணாரூ: ஹவா 

ஸ௩றோவ ஸமாஸற? 

ஹக2கம்‌ ஸரஸாதஞ்‌ செய்தருளினபடி 

ம காபதம்‌ ஆயிரத்து நானூற்றி அய்ம்பத்து மூன்று. 

இதன்‌ மேற்செல்லா நின்ற கொல்லம்‌ எழுநூற்றி 

ஆறு... மாண்டு புரட்டாசி மாஸம்‌ அஞ்சாந்‌ தெயதி 

பூறுவ பக்ஷத்து வ,தமையு ஸாம வாரமும்‌ பெற்ற 

(அஸ்‌)வதி நாள்‌ ஆயிரத்தென்‌ மன்‌ மாத்தாண்ட வீரகேரளன்‌ 


“PDE 


பீடத்து நாமும்‌ நம்‌ பெண்டுகளோடும்‌ கூடி 


A 
© 


இருக்கையில்‌ மலை மண்டலத்து இரவி நல்லூர்‌ வடவாற்று 


[0 
டம்‌ 


அய்யப்பன்‌ மாத்தாண்டன்‌ கணக்காகவும்‌ உண்ட 


A 
N 


கலத்தில்‌ நின்று இந்நாள்தோறும்‌ பன்னிரண்டு 


= 
ஓ 


ஸ,ாஹமணர்களுக்குப்‌ தறவிக்கையில்‌ 


= 
னு 


நாள்‌ ஒன்றுக்கு ஸ,ாஹமணர்‌ பேர்‌ ஒன்றுக்கு அமுது படி 
52 


15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
வப 
22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 


நாழி உழக்கு... (பே)ர்‌ பன்னிரண்டுக்கும்‌ இது படி 
வேண்டும்‌ நாள்க்கு இரண்டஞ்சு உட்பட்ட சாற்றை 
மூன்று மா... காந்தனி அவதாழிச்சல்‌ அமுதுண்ண 
மூந்று ப(த)க்கு நெல்லு நானாதி மிளகு இந்நாள்முதல்‌ 
அமுது உப்பட்ட வகைக்கு நெல்லு...யும்‌ 

உழக்கு நெய்‌ அமுது ஆழாக்குக்கு மாத ஒன்றுக்கு 
நெல்லு இரு நா உழக்கு ஆக ப்படி அறுபதும்‌ 
அடைக்காயமுது இருபத்திநாலுமிது இது 

க்கு காசு மூன்றுக்கு நெல்லு ௬ நா உழக்கு சாத்தப்பட்ட 
பணம்‌ மரக்காலுக்குக்‌ காசு ஒன்றுக்கு குடுத்தநெல்லு 
இரு நா உழக்கு... 

ருது அமுதுக்கு..... உப்பட்ட.... 

மாதம்‌ ஒன்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு கோட்டை 

(உச்சிக்‌) காலத்துக்கு ஆண்டு ஒன்றுக்குக்‌ கோட்டை 
யரை இதுக்கு.... கொண்டு கலியுகராமன்‌ 


பணம்‌ மூன்றும்‌ இதுக்கும்‌... ஒன்றும்‌ உப்பட்ட... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 43/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ ணி 

ஆண்டு அறிக்கை : - 
எழுத்து : தமிழ்‌ முதல பதிப்பு ன்‌ 
அரசு ந ௮ 
அரசன்‌ : - ஊர்க்‌ | 

எண்‌ : 26 
இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌ கோபுரவாயில்‌ வடபுறநிலை. 


குறிப்புரை : கல்வெட்டு முடிவு இல்லை. 
கல்வெட்டு : 

1. மை தாராபுரம்‌ சீர்மை குழி 

த்‌ தண்டலை குன்றத்தூர்ச்‌ 
பண்ணவங்க திண்டுக்‌ கல்லுச்சீர்‌ை 
மபெரிய (குளம்‌ சீர்மை) திருச்‌ 
சிராப்பள்ளி சீர்மை வேட்டை 
வலம்‌ சீர்மை பின்னையும்‌ உண்‌ 
டான சீர்மைக்குள்‌ பட்டதுபிர 
ஹாரம்‌ (ஹற்றி) வர த்தி பக்கு இவர்‌ 
அப்பு ஆளமஞ்சி - ள்ழிய பாழியு 
10. ம்‌எச்சோறு வரிச்‌ சோறு சகல 


௮ ர 8 19 4. 2: 15 


11. மும்வேண்டாமென்று ஸ்ரீ ரா௦கநா 
12. மஸவா2 ஸந்நிதியிலும்‌ ஜம்புநாத.... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 44/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட 
அரசு = 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 27 


இடம்‌ 


: கோபாலசாமி கோவில்‌ இராப்பத்து மண்டப தென்‌ புற அதிட்டானம்‌ 


குறிப்புரை : சீ வல்லபம்கலத்து திருமேற்‌ கோவில்‌ சீ வல்லப விண்ணகரெம்‌ 


பெருமானுக்கு நிலக்கொடை வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ரி 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்ரீ வல்லலமங்கலத்து மஹா சலையோம்‌...ல்‌ திருமேற்‌ கோயில்‌ 
ஸ்ரீ வல்லல விண்ணக ரெம்‌ பெருமான்‌ கோயில்க்‌ ண்டாதிகள்‌ கண்டு 
இருக்கோயில்‌ (நாய) ன்னார்க்கு விருச்சிக்‌ நாயற்று மந்தணத்தாத முதல்‌ 
முப்பதாந்‌ தியதி.... தும்‌ கேள்விக்குந்‌ திருவாராதனையுஞ்‌ செய்வித்துப்‌ பொருதற 
முத்தூற்றுக்‌ கூற்றத்து... வானவ 
(ன்மா)தேவி நல்லூர்ப்‌ பந்தண்டையான சவநிந்த காலன்‌ அழகம்‌ பெருமாள்‌ 
இத்திருவாராதனைத்துக்கு அழுதுபடி சாத்துப்படி உள்ளிட்டு வேண்டுநித்ய 
நிமந்தகளுக்கும்‌ ௬கேள்‌.... காலத்தில்‌ வே2மும்‌ புராணமும்‌ கேள்க்கப்ப 
பண்ணிக்‌ கேட்டருளியும்‌ வேண்டுவனவுக்கு இவ்வழகம்‌ பெருமாள்‌ இந்நாயனார்‌ 
திருநாமத்தில்‌ பலர்‌ பக்கலிலும்‌ தானணய(ா)ல்‌ யந்த தோண்டிப்ப 
நிலம்‌ கருங்குளம்‌ பிலாற்றுக்கு மேற்கு முதல்க்‌ கால்‌ கீழ்‌ கண்ணாறு வடக்கு 
அளுசாம்‌... க்கு நில முந்தி ரிகைக்‌ கீழரையு மாசெயும்‌ ஊத்துச்‌ சாரநவபட்ட 
அமருணை தட்ட சிரி ஸவரடியார்‌ அருள விலை கொண்டார்‌ கண்படுகிருஷ்ண 
ஷட்டன்‌ பக்கலிலும்‌ காராம்பிச்‌ செட்டு திருவிக்ரம வட்ட ஸோமயாஜியார்‌ 
பக்கலிலும்‌ பிருத்து ஆளும்‌ பிரான்‌ மட்ட 
ஸோமயாஜியார்‌ ப(க்க)லிலும்‌ நம்மூர்‌ சங்கரநாராயணன்‌ பக்கலிலும்‌ கோமடத்து 
2ஒயதிவாகரலட்டன்‌ பேரால்‌ விலை கொண்ட பொன்னம்பல விகாய மனார்‌ 
பக்கலிலும்‌ விலை கொண்டதின்‌... தராய வாய்க்காலுக்குக்‌ கிழக்கு எட்டாங்‌ கால்‌ 
55 


கீழ்‌ கண்ணாறு வடக்கு முதல்ப்‌ பாடக நிலை முக்காணியும்‌ பதினொன்றாங்‌ கால்‌ 
கீழ்‌ கண்ணாறு வடக்கு ஆறாம்‌ பாடக நிலம்‌. 

முந்திரிகை கீழரையும்‌ ராமயச 0...படு மாதலட்ட ஸோமயாஜியார்‌ பக்கல்‌ 
கொண்ட நிலம்‌ நாகவலி காலுக்கு வடக்கு நாலாங்கால்த்‌... கண்ணாறு மேற்கு 
எட்டாம்‌ பாடகங்கீழ்க்‌ கடைய்‌ நிலம்‌ அரைக்காணி முந்திரிகையும்‌ ஆக நிலம்‌... 
அரைக்காணி இந்நிலம்‌ ஒருமா அரைக்காணியும்ஸ்ரீ குலஸேகர தேவர்க்கு 
யாண்டு பதினாலாவது கார்‌ முதல்‌ இந்நாயனார்க்குக்‌ காராண்மைத்‌ திருவிடை 
யாட்டமாகக்‌ குடுத்தோம்‌. 

இந்நாயனார்‌ திருநாமத்தில்‌ வைய்த்த... வி குழு .... மாட்ட நந்வன வகையார்‌ 
கையால்‌ வைத்திடவும்‌ எம்மிலைசந்து கொண்டு கடமையால்‌... (நட)த்திப்‌ 
போக இப்படிக்‌ குடு(த்தோம்‌) வி.... மாகச்‌ சாதிராதித்ய வரைக்கும்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க. குடுத்தோம்‌ த்த... ட்டாரமத்து இவை கோயிலில்‌ 


ன்ஸ்‌ மாறனகன்‌ எழுத்து இவை ஆர மன்னன்‌ எழுத்து 


56 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 45/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ௬ 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந ௮௮ 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌ : வீரபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

₹ எண்‌ : 28 
இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌ இராப்பத்து மண்டபம்‌ கண்டப்படை 


குறிப்புரை : சிறுகாலைச்‌ சந்தி செலவினங்களுக்காகக்‌ கொடுக்கப்பட்ட நிலங்களின்‌ 


அளவுகள்‌ கூறப்படுகின்றன. கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 


திருவாய்க்‌ கேள்விக்கு மேல்‌ ஸ்ரீ கோச்சடையபன்‌ மரான கி, வுவனச்‌ சக்ர வதிகள்‌ 
ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ௨௰ வதினெதிரா மாண்டு யும்‌ 
ஏகாதசியும்‌ திங்கள்‌ கி(ழ)மை..... (கீழ்களக்‌) கூற்றத்து ப்ரமதேயம்‌ ஸ்ரீ வல்லப 
மங்கலத்து மகா சபையோம்‌... கூற்றத்து 

வகளுர்‌ திருமேர்க்‌ கோயில்‌ ஸ்ரீ வல்ல விண்ணகர்‌ பெருமான்‌ கோயில்‌ 
அத்தியானம்‌ பண்ண இவ்வழக்கப்பட்டர்க்கு பெருமாள்‌ வீரபாண்டிய தேவர்‌ 
எழுதின திருமுகப்பிடி சிறுகாலைச்‌ சந்தி... திருமஞ்‌ காலத்திலே.... ளம்‌ பண்ணி 
இருப்பவை... நாயனார்‌ திருவிடையாட்டம்‌ கொண்டு இரண்டு மாநிலம்‌ 
சந்திராத்திய வரிஷ்ச 

வதிக்கு மேற்கு ௩ கால்‌ விட கண்ணாறு மூன்றாம்‌ பாடகம்‌ நடுவிடைய நிலம்‌ 
எக்‌ டம்‌ ஸ்ரீநாரத வாய்க்காலுக்கு மேற்கு நாராசத்துக்‌ தெற்கு சுங்கால்‌ மேலக்‌ 
கண்ணாறு சும்‌ (கண்ணாறு) நடுவிடைய . . . இ... மா பாடகமும்‌ நிலம்‌ 
கீழ்க்கடைய ௪ பாடகம்‌ தெற்கடைய நிலம்‌. 

பாடகம்‌ தெற்கடையவும்‌ கால்‌ மேல்‌ கண்ணாறு முதல்‌ பாடகம்‌ உ முக்காணி 
உ இரண்டுமா இத்‌ தேவர்க்கு 


57 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 46/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2351 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி,பி.13ஆம்‌ 
ஊர்‌ : பாளையங்கோட்டை நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌ : வீரபாண்டியர்‌ ஊர்க்‌ ண்‌ 

எண்‌ 29 
இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌ இராப்பத்து மணடபம்‌ கண்டப்படை. 


குறிப்புரை : கீழ்க்களக்‌ கூற்றத்து பிரம்மதேயம்‌ ஸ்ரீ வல்லபமங்கலத்து மகா சபையார்‌ 


ஸ்ரீ வல்லப விண்ணகரெம்‌ பெருமானுக்கு 2 மாநிலம்‌ திருவிடை 
யாட்டமாக வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 


க 


திருவாய்க்‌ கேழ்விக்கி மேல்‌ ஸ்ரீ கோச்சடையன்‌ ஸ்ரீ திரிபுவன சக்ரவர்ததிகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு ௨௰௩ ன்‌ எதிராமாண்டு விறுச்சிக நாயிற்றுயும்‌ 
அப்ரபட்சத்து ஏகாதசியும்‌ திங்கட்‌ கிழமையும்‌ பெற்ற அஸ்வதி நாள்‌ (கீழ்க்களக்‌) 
கூற்றத்து எப *தேஸம்‌ ஸ்ரீ (வல்லப) மங்கலத்து மஹா சபையோம்‌ இக்கூற்றத்து 
ட்ப கத்‌ கேமதம்‌. 

(த)ங்களூர்த்‌ திருமேற்‌ கோயில்‌ ஸ்ரீ வல்லப விண்ணகரெம்‌ பெருமான்‌ கோவில்‌ 
அதயனம்‌ பண்ண இவ்வழக லட்டர்க்கு பெருமாள்‌ வீரபாண்டிய தேவர்‌ 
எழுதின திருமுகப்படி சிறுகாலைச்‌ சந்தித்‌ திருமஞ்சன காலத்திலே பண்ணி 
இறுப்பின்‌ பிடுபாடு குடுத்த நாயனார்‌ திருவிடை (யாட்டமாக) இரண்டு மா 
நிலம்‌ சந்திராதித்யவரை பிரித்து கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ குடுப்பதென்று 
வந்த திருக்‌ 

(கோயிலுக்கு மேற்க்கு ௩ங்கால்‌ வடகண்ணாறு மூன்றாம்‌ பாடகம்‌ நடுவடைய்‌ 
ஸ்ரீ நாரத வாய்க்காலுக்கு மேற்க்கு நாராசத்துக்குத்‌ தெற்கு ௬ங்கால்‌ மேல்‌ 
கண்ணாறு சும்‌ பாடகம்‌ நடுவடைய்‌ மும்‌ கு(றை)க்க பாடகமும்‌ கிழக்குப்‌ 


பாடகம்‌. 
பாடகம்‌ தெற்கு கடையவும்‌ ௪கால்‌ மேல்‌ கண்ணாறு முதல்ப்‌ பாடகம்‌ ஆக 
உமா நிலம்‌ இரண்டு மாவும்‌ இத்தேவற்கு உவது பிசானம்‌ முதல்‌ நிலமேற்றிக்‌ 
குழமுள்பட்ட சந்திராதித்தவர்‌ செல்வதாக வரி நீங்குஇறையிலியாக குடுத்த... 
கொண்டு கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்வதாகவும்‌.... 


58 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 47/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு இல்லை 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ல்‌ 
அரசு து 
அரசன்‌ : - ஊர்க்‌ பண்‌ 

எண்‌ 30 
இடம்‌ : அரை மண்டப வடபுற அதிட்டானம்‌ பலகைவரி 


குறிப்புரை : சீ வல்லப மங்கலத்து திருமேற்கோவில்‌ சீ விண்ணகராழ்வார்க்கு ஒரு 
நந்தாவிளக்கு செய்தளித்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 


1. யம்‌ ஸ்ரீவல்லபமங்கலத்து திருமேற்கோயில்‌ ஸ்ரீ வல்லப விண்ண கராள்வார்கு 
நித்தல்‌ நிமன்தம்‌ திருநுந்தா விளக்குக்கு ஒ... 


59 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 48/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 7-1 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 1224 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ம்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ஸு 
அரசு : பாண்டியர்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 31 

சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 

இடம்‌ : கோபாலசாமி கோயில்‌ தென்புற அதிட்டானம்‌ ஜகதி. 
குறிப்புரை : கீழ்க்களக்‌ கூற்றத்து பிரம்மதேயம்‌ ஸ்ரீ வல்லப 


திருமேற்கோவில்‌ சீவல்லப விண்ணகரெம்‌ பெருமான்‌ என்று ஊர்‌ 


மற்றும்‌ சுவாமியின்‌ பெயர்க்குறிப்பு மட்டும்‌ காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரபன்மரான திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சோணாடு 


வழங்கியருளி 


2. ய சுன்தர பாண்டிய தேவர்க்கு யாண்டு ௭ எதிராமாண்டு கீழ்க்கள கூற்றத்து ப்ர 


3... ஹதேயம்‌ ஸ்ரீ வல்லல மங்கலத்து திருமேல்க்கோயில்‌ ஸ்ரீ வல்லல 


விண்ணகரெ 


60 


மங்கலத்து 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 49/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு க 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1472 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கி.பி. 1550 
மொழி  : கிரந்தம்‌ஈதமிழ்‌ இந்தியக்‌ ணய 

ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : ” முதல்‌ பதிப்பு : 4 
அரசு : விஜயநகரம்‌ 


அரசன்‌ : சுதாசிவதேவமஹாராயர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு] 


எண்‌ : 32 


: உள்‌ திருச்சுற்று கோபுரவாயில்‌ வடபுறச்சுவர்‌ (கோபாலசுவாமி கோவில்‌) 


குறிப்புரை : இறைவனுக்குத்‌ திருப்போனகவகைக்கும்‌, பாசியம்‌ படிப்பதற்காகவும்‌ 


விடடலதேவ மஹாராயரின்‌ காரிய கர்த்தர்‌ இராமப்ப நாயக்கர்‌ அய்யன்‌ 
நிலதானம்‌ வழங்கிய செய்தியைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 

1.  ஸருல2ஸ்து ஸஹிஸ்ரீ 2துஸ்ீ 

ததத ட கப்பட்ட கபக்‌ 

3.  சுவசான கட்டாரி சாளுவ அரிதள பாஷைக்கு தப்புவாரா 

4. பிரசண்ட கண்ட நாடு கொண்டு கொண்ட நாடு கொடாதான்‌ 

5. றை கொண்டு எம்மண்டலமும்‌ கொண்ட ராச பரமேசுவர 

6. ன்‌ துலுக்கர்கள்‌ தள விபாடன்‌ துலுக்க மோகந்‌ தவிர்த்த பூர்வ தக்ஷ்ண பக்ஷிம 
உத்தர 

7. சதிர்‌ சமுத்ராதிபதிக்கு நாயக ஸ்ரீ வீரப்பிரதாபச்‌ சதாசிவ தேவமஹாராஜவுக்கு 

8. செல்லா நின்ற சகாத்தம்‌ ஆயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டின்‌ மேல்‌ செல்லா 
நின்‌ 

9. ற சாதாரண வருஷம்‌ அற்பசி மாசம்‌ இருபத்தேழாம்‌ தேதி அமர பக்ஷத்து 
திருதிகையும்‌ 

10. சோம வாரமும்‌ சித்த யோகமும்‌ பெற்ற உரோகிணி நாள்‌ செய்து குடுத்தார்‌ 


மகாமண்டலே 


61 


11 


நக 


13. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19, 
20. 
el. 
க 
23. 
24. 
25. 
26. 
அரி 
28. 
29. 
30. 
31. 
92. 
33. 
34, 
35. 
36. 


சுவரவிட்டல தேவ மஹாராஜன்‌ காரியத்துக்கு கற்த்தனான ஸ்ரீமது இராமப்ப 
நாயக்கர்‌. 


அய்யன்‌ பட்டயம்‌ குடுத்த பரிசாவது கிழ்க்களக்‌ கூற்றத்து பிரமதேயம்‌ 
ஸ்ரீ வல்லவன்‌ மங்கல 

த்து நயினார்‌ அழகிய மன்னாருக்கு பூறவம்‌ கார்‌ பாசானம்‌ மேல்‌ வனத்தில்‌ மா 
த்தால்‌ நெல்லு தூணியாகவும்‌ விநியோகத்தில்‌ மாத்தால்‌ நெல்லு தூணி 
ஆகவும்‌ உவாதி நிலம்‌ மாத்‌ தால்க்கோட்டை. அரைக்கால்‌ நலக்‌ 
நாச்சியார்‌ ஸ்ரீ வல்லப நாச்சியார்‌ அடுத்தூண்‌ வகை கிராமணி ம... 
-.அடுத்தூண்‌ உள்பட ஆக இவ்வகைக்கு முன்னாள்‌ இருபத்தி நா 

லாம்‌ ஆண்டு பயிர்ப்பகுதிப்படி முதலான்‌ கோட்டையில்‌ மாத்தால்‌ காணி 
இறைத்த வகைக்குப்‌ பிடித்து நீக்கி செல்ல வேண்டும்‌ கோட்டை 

எழு நூற்று இருபத்து மூன்றே காலுக்கும்‌ இருபத்தாறாம்‌ ஆண்டு புர 
புரட்டாதி மாத முதலுக்குத்‌ திருப்போனகம்‌ நடக்கிற வகைக்கும்‌ 

வாஸ்‌ படிக்கிற வகைக்கும்‌ வருஷிக்கப்‌ பிறாத்திச்ச வகைக்குஆ 

ண்டு ஒன்றுக்கு செல்ல வேண்டும்‌ கோட்டை எழுபத்து எட்டரை 

யே அரைக்காலு மாகச்‌ செல்ல வேண்டும்‌ கோட்டை எழுநூற்‌ 

று தொண்ணூற்றிரண்டு முக்காலே அரைக்காலுக்கு விட்டுக்குடு 

த்த ஸ்ரீ வல்லபன்‌ மங்கலத்து மேல்பிடாகைப்‌ பற்றில்‌ நாலு தரத்திலும்‌ 
சாயது ஹ இதில்‌ க... உ ய....... 

. நிலம்‌..... ஆக இந்நிலம்‌ அறுபத்து ஒன்பது மாக்காணி 
காலுக்கு மேல்‌ வாரம்‌ வந்த வினியோகம்‌ கணக்கு இலக்கைஅ 

முதுபடி உள்பட நாம்‌ கொள்ளும்‌ கோமுறைப்‌ பாடு எற்பேற்ப 

ட்ட சமத்த ப்ராதியாயும்‌ ஆசந்திராதித்தவற்‌ செல்லுவதாகவும்‌ 
சிலையிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளும்படி கற்பித்து இந்தத்‌ 
தரவுக்கு அயிதம்‌ பண்ணினவன்‌ கெங்கைக்‌ கரையில்‌ காராம்ப 

சுவையும்‌ பிராமணனையும்‌ கொன்ற பாவத்திலே போகக்‌ கூட 
வானாகவும்‌ இந்த தன்மம்‌ பரிபாலனம்‌ பண்ணினவன்‌ அசுவ 


மேத யாகம்‌ பண்ணின பலன்‌ உண்டாகக்‌ கடவானாகவும்‌ 


62 


௫௨ சோடு [சலிமா ழுது மீர்‌ பலமஷமமு ய்ய எசா ud 
ரு ௩ய௪(9/6 hme இயம ame இம ama 
துட தய்ய பொது மத்ய ப தய்ய) 
ஓம ரா௱ா௱ா௮(9 இயூ Am TN ரா VEO) 
௫௫௯ (|) யாற ௭-௭ 

யு ஒழு பசிற ஓ மு 19௫80 (Aun eG) கு மெட்‌ 
உம்மி யாத 12185 செசிமு ராடு மோ மேடு ழும்‌ [ர * 
(6 வே மாமர eeu ஈர 

ஓய பூ௫சிஓ எயா (1909) இய மய TUM ௫0752 120௦ஙரு 
முலு? (ர) ris EEG ஓ9ல0ஓ சோயா மயா பெய 


7 


்‌ Qo 
ee எயார்‌) :ஞு௭ரூகுமல [0௯ ஒழு Moog : சுரு 


ரயான்‌” பொடு மோ மூநூயலை மூய௫09பாயை : 


ye : | 109919 


ராகு 


Qe Sums - : மி 


மரிய : 


ஒப 


ட பள்‌ மம சகு : (சேடி 


ன { Sle Que 


0௨ em சிரச :  ழீமரமு 


Q mou iG os neyramsesH : 


௭௫01 TE : note (டயம ம பதைாயசமைா : TIT 
= ஓம 1௪ gorgeioog : qT 


G0OZ/IG : மலடி 18 doots comgeus ‘11S 


860 0 


ாடம9॥௮ஐ 18௨ மாமர 


மயல்‌] மடிய ஓயா :ஐ 
ஏத மிடறு ௪௮5௦09 
ஒற்‌ மஜ 1௪ ஓயாம 


shnen 


யய 


1ல்‌ ஒன 


qWgumeg யர 


£ர்ஓருபூ2௫ சலன்‌ அயா Te Wolfe 
iro பாகா “ஓழ்‌ மம சய ராய வேம்‌ மலர ய90ஒ) 


மஷே an in te நாய gure e0gurueத யம : 


ee : 129919 
He ஓய 
- ஈடா 2௦) 
௮ ட | ஓம மூடா 
௫௪ எ௱(யடு 

8161 எ 
2601 எசகு : Moe uci 
wo : ஓம ழி 


9002/09 - : மஜடி 1S 


ரு : 
சிரச : 


சிரச : 
6 பஐஙா மம : 


சே ப லுவாபமயா : 


(95௦086 


6 
8 
i 
9 
ஏழும்‌ 9 
ர்‌ 
6 
Z 
1 


: 1௩௫09௨ 


: send 
கு 


9௮16” 
ஒம்‌ 
ரி 


ஏய 
யூக 
ரா 


: ar 


Gals (9058 1GE 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 52/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 1469 (சகாப்தம்‌) 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி, 1547 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு : இல்லை 
அரசன்‌ : இல்லை ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 35 
இடம்‌ : இளவேலங்கால்‌ - தற்பொழுது அரசு அருங்காட்சியகம்‌. 


குறிப்புரை : நடுகல்‌ கல்வெட்டு திருநெல்வேலி பெருமாள்‌ காலத்தில்‌ நடைபெற்ற 


போரில்‌ இறந்துபட்ட மறவர்க்கு எடுக்கப்பட்ட கல்‌. 


சகாத்தம்‌ சச௱சுய௯ துல்‌ 

கிலக வருசம்‌ பங்குநி மாதம்‌ ௨௰௨ 
திருநெல்வேலி பெருமாளா... 

ம்‌. பெருமாள்‌ இளவேலங்காலி... 

ந்‌ தருளி இருந்தபோது (போது) 

(சய மலை) கோனாடு வகை பொது) 
வேலங்காலிலிருக்கும்‌ குண்டை 


(யங்‌) கோட்டை மறவரில்‌ லிங்கதேவ (வ) 


னு 4. 9 த பதன்‌ அன்‌ பு ப. னன்‌ ந 


ன்னியனை நான்‌.... 


டம்‌ 
ஓ 


.ம்டான்‌ வென்று... 


டம்‌ 
பஸ்‌ 


(த) ண்டான்‌ விசாலைய தேவன்‌ 


65 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 53/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : 1903 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந்‌ னே 
அரசு 2 
அரசன்‌ : - ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ | 36 
இடம்‌ : பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகம்‌. 


குறிப்புரை : 7வது எட்வர்ட பதவி ஏற்றதின்‌ நினைவாகச்‌ செய்த செயலைக்‌ 
குறிப்பிடுகிறது. 


2 
ஐ 
2 
rT: 
ஓ 


௬௯௱ ௩௧ம்‌ வரு 

ஷம்‌ ஜனுவரி 

மாசம்‌ க தீ டில்‌ 
லியில்‌ நடந்த மாட்சி 
ம தங்கி யஎவது யெ 
ட்வாட்‌ சக்க வர்த்தியவ 
ர்களுக்கு மகுடாபிே 
சக உற்சவத்தின்‌ ஞா 
பக தேவபுர ந்தர்க்கு 
மிட்டா ஜமீன்‌ 


மஐ Nom ஓ. ஐ 


[த்‌ 
= ௮ 


சேருவை காரன்‌ 


ட 
N 


மடங்‌ கிரமம்‌ மச்ச 


— 
ம 


கம்மாள்‌ புரம்‌ மிரா 


x 


சு மாடசாமி (நாடான்‌) 


= 
டல்‌ 


வைத்து 
66 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 54/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு - 
அரசு : சோழ அரசு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 37 
இடம்‌ : சிவன்கோவில்‌ வடக்கு பிரகாரம்‌. 


குறிப்புரை : மகாசபையார்‌ காளபிடாரி கோயிலுக்கு இரு மாவரை அளவுள்ள நிலத்தை 
விற்றுக்‌ கொடுத்த செய்தியை இக்கல்வெட்டு கூறுகிறது. கல்வெட்டு 
முற்றுப்‌ பெறவில்லை. இது விலை ஓலை ஆவணமாகும்‌. 


2. வளர்‌ உழியுள்‌ எல்லா யாண்டும்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டேய்ச்‌ செழியரைத்‌ 
தேசுகொள்கோ ராஜராஜகேசரிவ. 

3. ம்‌, மர்க்கு சந்திராதிதவற்‌ நிற்க விற்றுக்குடுத்த ஜெியாவது தண்‌ பொருந்ததின்‌ 
தென்‌ கரை மேல்‌ மலைத்‌ திருவரங்கனேரியும்‌ அகம்‌. 

4.  பவதுகுடுத்தோ 2ஹாஸலையோம்‌ காளாபிடாரியார்க்கு இப்பரிசு இறையிலியாக 
விற்றுக்‌ குடுத்த இந்நிலம்‌ இரு மாவரைக்கும்‌ இறை 

5.  ப்பரிசுயிறையிலியாக குடுந்த இஹஸு௫மி இருமாவரையும்‌ இக்காளாபிடாரியார்‌ 
ஸ்ரீ கோயிலிலே கல்மேல்‌ வெட்டு வதிக்கவும்‌ இப்ப 

6. ணியினாலே பணிச்சு விலை ஓலை செய்து குடுத்தோம்‌ மஹாஸலையோம்‌ காளா 
பிடாரியார்க்கு 2ஹாஸலையோம்‌ பணிக்க விலை ஓலை 


67 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 55/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ல 

வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : பாளையங்கோட்டை 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு me 

அரசு ல ஊர்க கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 38 

இடம்‌ : அரசு அருங்காட்சியகம்‌ 


குறிப்புரை : இது ஒரு நடுகல்‌ கல்வெட்டு திருநெல்வேலி பெருமாள்‌ காலம்‌. 
கல்வெட்டு : 

கந்தலையில்‌ சிலாகான்‌ தொண்டம்‌ 

ஈன்‌ மகள்‌ (பி) மை பெருமத்தால்‌ வடுகன்‌ 


டைபலவெட்டி(க்‌) கினாட்டினான்‌ குண்டை- 


- அதது அன து 


கோட்டை (ய)வன்‌ 


68 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 56/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1469 
ஊர்‌ : பாளையங்கோட்டை கி.பி. 1547 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு அ 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : திருநெல்வேலி பெருமாள்‌ எண்‌ | 39 
இடம்‌ : இளவேலங்கால்‌ தனியார்‌ தோட்டம்‌ (தற்பொழுது அரசு 


அருங்காட்சியகம்‌, பாளையங்கோட்டை) 

குறிப்புரை : திருநெல்வேலிப்‌ பெருமாள்‌ வெட்டும்‌ பெருமாளுக்கும்‌ வெங்கல 
ராசனுக்குமிடையே நடைபெற்ற போரில்‌ இறந்த மறவனுக்கு 
எடுக்கப்பட்ட நடுகல்‌ ௫ 

கல்வெட்டு : 

சகாத்தம்‌ சூசா௬௰௯ 

க...ஹு பங்குனி மீ ௨௦௨௩ ல்‌ 

திருநெல்வேலிப்‌ பெருமாளான (வெ) 

(9) பருமாள்‌ இளவேலங்காலில்‌ 


= 


எழுந்தருளி இருக்கையில்‌ 
வெங்கல இராசா படைவந்த 


போது குண்டையன்‌ கோட்டை 


மறவன்‌ அஞ்சாத புரை(ப்‌) 


oo Nogg ௬ ம.ு 


சிவனை மறவாத தேவர்‌ பெருமாக்குட்டி 


= 
> 


பிச்சன்‌ மீண்‌ வெட்டி தாழி 


69 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை 


ஊர்‌ 


: பாளையங்கோட்டை 


மொழி : தமிழ்‌ 


எழுத்து : தமிழ்‌ 


அரசன்‌ : - 


குறிப்புரை : 


தொடர்‌ எண்‌ : 57/2005 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு : சுகம்‌ 1469 

கி.பி. 1547 

இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 
முதல்‌ பதிப்பு : 2 
ஊர்க்‌ பன்‌! 


எண்‌ 40 


: இளவேலங்கால்‌ (தனியார்‌ நிலம்‌) தற்பொழுது அரசு அருங்காட்சியகம்‌ 


பாளையங்கோட்டை. 


வெட்டும்‌ பெருமாளுக்கும்‌ வெங்கலராசனுக்கும்‌ இடையில்‌ நடைபெற்ற 


போரில்‌ உயிர்நீத்த வீரனுக்கு வைத்த நடுகல்‌. 


கல்வெட்டு : 


ப தத அ அ அ அ வு 


சகாத்தம்‌ சச௱சுய்‌ இல்‌ 


திருநெல்வேலி பெருமான்‌ இ 
(ள) வேலங்காலில்‌ எளுந்தருளி 


இராசா படை ப. கள்‌... 


(ற) வன்‌ பேர்‌ வாசம்‌ மு...ன 


லாசறாசேந்திரன்‌.... 


70 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 58/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 1833 
ஊர்‌ : பாளையங்கோட்டை 
மொழி : ஆங்கிலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : ஆங்கிலம்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : கும்பினியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 41 
இடம்‌ : தொல்லியல்‌ அலுவலர்‌ அலுவலகம்‌, திருநெல்வேலி. 


குறிப்புரை : கும்பினியாரின்‌ இராணுவ படைப்பிரிவு எண்‌ 20 இருந்த இடத்திற்கான 


எல்கைக்‌ கல்‌. 


கல்வெட்டு : 
1. சிய 
2. CANT“ 
3, 1833 
4. 1402 


71 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 59/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 19 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு - 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 1 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தென்புறச்சுவர்‌. 


குறிப்புரை : மஹாசபையார்‌ தேவதான இறையிலியாக 9 மாநிலம்‌ கொடுத்த 


செய்தியைத்‌ தருகிறது. சுந்தரபாண்டியன்‌ சந்தி என்ற பெயரில்‌ வழிபாடு 
நடை.பெற இந்நிலம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 

1. ஸஹ ஹஸ்ரீ யாண்டு ய௯வது வையிகாசி மாஸம்‌ திருவாய்க்‌ கேழ்விக்குமேல்‌. 

2.  கீழ்க்களக்‌ கூற்றத்து வ;ஹூேயம்‌ ஸ்ரீ வல்லப மங்கலத்து மஹாஸலையோ 

3.  ம்கீழ்‌ வேம்பநாட்டு இராஜவல்லி புரத்து உடையார்‌ திரு அக்னீஸ்வரம்‌ உடைய 
நாயனாற்கு அமுது படி உள்ளுப்‌ 

4. ட வேண்டு நித்த நிமந்தங்களுக்கு இநகரத்து உடையான்‌ பெரியானான 
நித்தவினோத பல்லவ (ரைய) 

5.  ருமாளுக்கு விண்ணப்பஞ்‌ செய்து ஸு௩£பாண்டிய ஸந்தியென்று கட்டி 
சந்திராதித்‌ தவற்‌ செல்வதாக இவை 

6. யிட்டுத்‌ திருவாய்க்‌ கேள்வியும்‌ உள்வரியும்‌ வ,_ஸாதஞ்‌ செய்தருளின 
திருமுகமும்‌ உடையாரும்‌ முவாரியர்‌ கடைவிட்டு 

7. ப்படியும்‌ இட்டதின வரிசை நிலம்‌ ஒன்பது மாவுக்கு இப்பதினாலாவது பிசான 
வரை கடமையிலே நெல்லும்‌ 

8.  குடுத்துப்‌ போந்தமையில்‌ இதனெதிராமாண்டு கார்முதன - தடி எழுதிக்‌ குடுத்த 
நிலம்‌ இவ்வூர்க்‌ கிழ்‌ பிடாகை. 

9. மணக்குடிக்குளத்துக்குப்‌ பிறகரை மணக்குடிப்பிலாற்றுக்குக்‌ 


கி(ழ)க்குப்பதினொன்றாங்கால்‌ மேல்க்கண்ணாறு திருமா 


மம்‌ 


10. 
த. 
12. 
13. 
14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


ல்க 


லிருஞ்சோலை நாரசத்துக்கு தெற்குப்‌ பதினொன்றாம்‌ பாடக நிலம்‌ ௨ .... 
மசயஹுஉ கீழ்‌ கண்ணாறு தெற்கு யக............ 
௰௨ மேல்‌ கண்ணாறு தெற்கு.................... 

இந்நிலம்‌ ஒன்பது மாவும்‌ இக்கார்முதல்‌ தேவதான இறையிலியாகக்கைய 
த்ந எழுதிக்‌ குடுத்தோம்‌ மஹாஸலையோம்‌இப்படிக்கிஇவை (கொடிமு)த்துச்‌ 
செண்பகத்தின்‌ எழுத்து இப்படிக்கிவை. 
கோமடத்து ஏறு திருவுடையான்‌ எழுத்து இப்படிக்கிவை நம்பூர்‌ 
திருவரங்கதேவன்‌ எழுத்து இபப்டிக்கிவை நம்பூர்‌ே 
கசவன்‌ எழுத்து இப்படிக்கிவை கோமடத்து இளைய சண்பகத்தின்‌ எழுத்து 
கோமடத்துச்‌ சோலைமலை சொக்கப்ப 
ச்சக_தே சோம வாஜியார்‌ மகன்‌ உதைய மானார்‌ பட்டன்‌ எழுத்து கோமடத்து 
இப்படிகிவை கோமடத்து இ(ளை) 
ய செண்பகத்தின்‌ ௯,மத்தன்‌ எழுத்து கோமடத்து சந்‌(தி)ய பட்ட சோமாஜி 
எழுத்து கோட்டையூர்‌ ௬ுண்டவன்‌ மேனிக 
(ரி) யமாலை எழுத்து கோமடத்து நாகன்‌ எழுத்து இவை கோமடத்து ......... 
பட்டன்‌ எழுத்து நம்பூர்‌ காட்ட(கை) தி 
ருமாலிருஞ்‌ சோலை நாராயணன்‌ எழுத்து நம்பூர்‌ காட்டகை விஷணு பட்டன்‌ 
எழுத்து மருதூர்‌ தேவ... வேசன்‌ எழுத்து இவர்கள்‌ பணிக்க 
(திரு) கைகள்‌ எழுதினேன்‌ இவை ஸலை கணக்கு சிரி வல்ல மங்கல 
முடையான்‌ ஆதித்த தேவந்‌ தேவனான அருந்தமன்‌ விழுப்ரையனெழுத்து 


73 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 60/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 1143 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1173 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ கி.பி. 1251 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | ie 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண | 2 


இடம்‌ 


: திருவக்னீஸ்வர முடையார்கோயில்‌ மஹாமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ராஜவில்லிபுரத்து நகரத்தார்‌ அக்னீஸ்வரர்‌ கோயிலுக்கு கொடுத்த 


தானத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு : 


ண ப கு 


ஷஹஹிஷஸ்ரீ திருவாய்க்‌ கே(ள்‌)விக்கு மேல்‌ ஸ்ரீ கோமாறபன்‌ மரான 
தி,ஹுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ.................. பாண்டிய தேற்கு யாண்டு பதி 
னான்‌ றாவ தின்னதிர்‌ மூவாமாண்டு மார்கழி மாஸருள்‌ கீழ்‌ வெம்ப 
நாட்‌(டு) ராச வல்லவபுரத்து நகரத்தோம்‌ இந்நகரத்து நாயனார்‌ திருவக்னீஸ 
வரமுடைய நாயனார்கே. 
யில்‌ ஆதிசண்டேசுவர தேவர்க்குப்‌ பிடிபாடு பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது 
இநாயனார்க்கு முன்பு நாங்‌ 
களிறையிலியாக இட்ட நிலங்களுக்கும்‌ இறையிறுத்துக்‌ கொள்வதாக இட்ட 
நிலங்களுக்கும்‌ 
ற்றிக்கு ஒற்றி கொண்டு அனுபவித்து வருகிற நிலங்களுக்கும்‌ இவ்வாண்டு 
பிசானம்‌ முதல்‌ இந்நிலங்களு 
ட்ட நட அண்ணன்‌ சை.......... தரத்தாலுள்ள கடமை நெல்லும்‌ மாத்தாலிரண்டு திரமமாக 
வந்த பதின்‌ மூன்று மேனி 
யூர்வித மு(ள்‌)திரமமும்‌ தேரி(யி)டங்களுக்கு மாத்தாலொ ருபதின்மூன்று 
மேனித்‌ திரமமாக வந்த தோட்‌ 
ட வரியும்‌ இந்நாயனார்‌ கண்காணி செய்வார்கள்‌ பக்கலே வாங்கி ஆழ்வார்‌ 
பண்டாரத்துக்கு இறுப்போ 

74 


கல 


A 


13. 


14. 


15. 


16. 


af 


18. 


19. 


மாகவும்‌ இதுக்கு மேல்பட வந்த சில்வரி பெருவரியுள்ளவை யெப்பேர்‌ 
பட்டதுவுங்‌ கொள்ள ப்பெரு (வோ) 

மாகவும்‌ இப்படி ஆசந்திராதித்தர்‌ செல்வதாகக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 
கொள்வதாக இப்ப. 

டி ஸ ம்‌ மதித்துப்‌ பிடிபாடு பண்ணிக்குடுத்தோம்‌ இராசவல்லிபுரத்து நகரத்தோம்‌ 
இக்கோ 

யில்‌ லாதி சண்டேஸ்வர தேவர்க்கு உ இப்படிக்கு இவை பெருமான்‌ பொது 
வனை செழியகுல தீப 

ச்சிலை செட்டி எழுத்து இவை பிள்ளை யாழிவான்‌ நீறணிந்தானான விக்கிரம 
பாண்டியச்‌ செம்பி நா 

ட்டு வேளான்‌ எழுத்து இவை நீறணிந்தான்‌ திருவக்கீஸ்வ ரமு (டையான்‌ சுந்திர 
பாண்டிச்‌ செம்பி நாட்‌ 

டு வேளான்‌ எழுத்து இவைபேணுவாரமுது நாதனான குலைசேகரந்திருவழுதி 
நாட்டு வேளான்‌ எழு 

த்து இவை பொலிஞ்சு நின்றான்‌ மருதனான மானா பரண மூவேந்த வேளான்‌ 
எழுத்து இவை பெற்‌ 

றான்‌ பொன்னனான வளவ நாராயணச்‌ சிலைச்‌ செட்டி எழுத்து இவை (நின்ற)... 


75 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 61/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | — 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு க 
அரசு : பிற்காலப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : குலசேகரதேவன்‌ எண்‌ | 3 
இடம்‌ : ஸ்ரீ அக்னீ௯ஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மகா மண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : திருச்சத்திமுற்றத்துப்‌ பெரிய முதலியார்‌ சிஸ்யர்களுக்கு 

மடப்புரமாகவிடப்‌ பட்ட நிலம்‌ பற்றிய கல்வெட்டு. 

கல்வெட்டு : 
ih, ரம்‌ யிரல்ல குல திருமகள்‌ புணரவுங்‌ க(லை) போல... சந்தன கலைமகள்‌ 


நடப்ப... நம்‌ சத்துப்‌ 

ரங்கு டணமுப்பவுஞ்‌ செங்கோல்‌ நடப்பவும்‌ வெண்குடை நிழற்றவுங்‌ கருங்கலி 
முழங்கவும்‌ பெரும்ப... 

மு விளங்கவும்‌ கரன்‌ செம்பியன்‌ கடும்புலி யாளவும்‌ மீன்படுமான மிசை 
ஓங்கவும்‌ முத்தமிழ்‌ 

சம்‌ மறுவலுந்தன மறை முழு வதுமொத்த வச்சமையமு டி னிதுடன்‌ விளங்க 
ஓங்க கலிங்கநாடு... 

கலிங்கஞ்‌ செதிபங்‌ கொங்கணங்குறிங்க கோச்சலங்குச்‌ சரம முறைமையில்‌ 
னனுமுது நல்வேந்தர்தினா. 

முறை காட்டிச்‌ செவ்ன வணங்க மானா பரணன்‌ கவரியிருப்புடை 
மருங்கினுமொரு பட்டமிரட்டி ப 

முதற்‌ சிறப்பின்‌ செழுவை காவலன்‌ வீரஸிம்ஹனக தொரங்‌ இருத்தியாருழ்‌ 
வேம்பு மணி மகுடம்‌ குடிபுடை யஞ்ச 

ரூஞ்பு சூடு ஒத்திட மணி மகுடம்‌ பன்னூற்றூழி தொன்னிலம்‌ புரந்து 
புவனமுழுதும்‌ சூட்டி மகிழ்ந்துடன்‌ சூட்ட 

உலக முழுதுடையளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோமுதற் 


ஸ்ரீ கோமாற 


76 


10. 


கல்‌ 


12. 


13. 


14, 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


a1, 


22. 


23. 


24. 


25. 


26. 


பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீகுலசேகர தேவர்க்கு யாண்டு 5வது 
வைகாசி மாதம்‌ உய தியதி பூச 

நாயிற்று அமரபட்க்ஷத்துப்‌ பஞ்சமியும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற பூசத்து நாள்‌ 
கீழ்‌ வெம்பு நாட்டு இராசவல்லி 

நகரத்தோம்‌ இவ்வூர்‌ திருவக்னீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயிலில்‌ திருமடை 
விளாகத்தில்‌ கீழ சிறகில்‌ மடத்தில்‌ வ- 

[. .]சிக்கும்‌ திருச்சக்தி முற்றத்துப்‌ பெரிய முதலியார்‌ சிஷ்யர்களில்‌ சோமசிவ 
முதலியாற்கு தன்மதான மடப்புற இறையிலியா(க) 

க குடுத்த நிலத்துக்கு பிடிபாடு பிண்ணிக்‌ குடுத்த பரிசாவது . . . . நாட்டு 
வேளாண்‌ வாய்க்காலுக்கு வடக்கத்‌ திருக்க 

காட்டு பெருவதிக்கு கிழக்கு பத்தாங்‌ கண்ணாற்று முன்பு தன்ம தானம்‌ 
பண்ணிக்‌ குடுத்த ௫ அரைமா 

க குடுத்தோம்‌ சப-மாவுக்‌ ௫ ம்‌ தன்ம தான இறையிலியாகப்‌ பிடிபாடு பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌ இராசவல்லிபுரத்து நக 

ரத்தோம்‌ சோம சிவ முதலியாறுக்கு இவர்‌ சிஷியர்களுக்கும்‌ இப்படித்‌ தன்ம 
தானம்‌ பண்ணிக்‌ குடுத்த நிலம்‌ ஒரு மாவுக்கு 

கடமை அந்திராயமும்‌ விநியோகமும்‌ காரிய ஆரசாட்சியும்‌ வெட்டி பாட்டமும்‌ 
பஞ்சு பிலிசந்து விககிரஹ ௦ 

பறும்‌ திருவாசல்பேறும்‌ திருவிலையாளப்‌ பேறும்‌ பொன்‌ வரியும்‌ மற்றும்‌ 
எப்பெற்‌ பட்டனவும்‌ இறையில்‌ கழித்து 

த்‌ தன்ம தானம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இராச வல்லிபுரத்து நகரத்தோம்‌ சோமசிவ 
முதலியார்க்கும்‌ வூ... 

செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ள பிடிபாடு குடுத்தோம்‌ இராசவல்லிபுரத்து 
நகரத்தோம்‌ சோம சிவ முதலியார்க்கும்‌ வூ... 

இப்படிக்கிவை நீரணிந்தார்‌ திருநெல்வேலி உடையானான குலசேகர செம்பி 
நாட்டு வேளார்‌ எழுத்து இவை நீரணிந்தான்‌ 

பிள்ளைவானான்‌ சுந்திர பாண்டிய செம்பி நாட்டு வேளான்‌ எழுத்து இவை 
நீறணிந்தான்‌ திருவாலவாயுடையார்க்கு செ... 

முடி வழங்கு பாண்டி செம்பினாட்டு வேளான்‌ எழுத்து இவை மதுரொதைய 
செம்பி நாட்டு வேளான்‌ எழுத்து இவை 

ல்‌ சேகரத்திருவழுதி நாட்டு வேளான்‌ எழுத்து இவை மானா பரண்‌ மூவேந்த 
வேளான்‌ எழுத்து இவை வின்னவனான சிலை (செ) 

(யார்‌) எழுத்து தென்னவன்‌ தியாக மன்‌ மூவேந்தர வேளார்‌ எழுத்து இவை விக்ரம 
பாண்டிய திருவழுதி நாட்டு வேளான்‌ எழுத்து... 


71 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 62/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 13891) 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி, 1175 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை } - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு அ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ பவத. 
அரசன்‌ : சடையவர்மன்‌ குலசேகரன்‌ எண்‌ 4 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இராஜவல்லிபுரத்து நகரத்தார்‌, இக்கோயிலுக்குத்‌ திருப்பதியக்‌ காணியாகத்‌ 


தானம்‌ வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


: 


௯ 4 உள & மம 


ம்ம்‌ பூம்‌ பூம்‌. பட 
ow 09உ2 & 9 


ஸ்ரீ கோச்சடைய பன்மரான தி,ஹுவன (சக்கர)வற்த்‌ (தி) 
கள்‌ ஸ்ரீ குலசேகர தேவற்கு யாண்டு ௰௩ வதின்‌ எதிர்‌(க) 
கீழ்வேம்ப நாட்டு இராஜவல்லிபுரத்து நகரத்தோ 

ம்‌ இவ்வூர்‌ உடையார்‌ திருவக்கிசர முடைய நாயனார்‌ 
கோயிலுக்கு திருப்ப(திய)க்‌ காணி சோழ மண்டலத்து இர() 
௪ ராச வளநாட்டு குறுக்கை நாட்டு வல்லைங்களையா 
தவப்‌ பெருமாள்‌ நாயக்க தேவனான நல்‌... 

ச்சற்கு இ நாயனார்‌ கோயில்‌.... தரு... யவனியவற்க்கு 

ச்‌ சென்மமாகக்‌ குடுத்துக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்‌ 
டிக்‌ கொள்வதாகச்‌ சம்மதித்து நீர்‌ வார்த்து குடுத்தோ 

ம்‌ இராஜ வல்லப புரத்து நகரத்தோம்‌ நல்லிசை யாக 

ம்‌ (ட்டி) ச்சற்‌ கு இவை தேவேந்திர வல்லவ செழிய 
குல தீபச்சிலைச்‌ செட்டியேன்‌ எழுத்து ௨ இவை விக்‌ 


78 


14. 
15. 
16. 
ர்க 
18. 
19. 


கிரம பாண்டிய செம்பிநாட்டு வேளான்‌ எழுத்து ௨ இவை 

க்கல்‌ செக செம்பில்‌ நாட்டு வேளான்‌ எழுத்து ௨ இவை 
குலசேகர திருவழுதி நாட்டு வேளான்‌ எழுத்து இவை 

பாண்டிய குலமாணிக்க மூவேந்த வேளான்‌ எழுத்து இவை பாண்‌ 
டி குலமாணிக்கச்‌ சிலைசெட்டி எழுத்து இவை குலசேக(ர) 
செவிருக்கை நாட்டு வேளான்‌ எழுத்து ௨ இந்நகரம்‌ பணிக்க இ 
ன எழுதினேம்‌ இந்நகரக்‌ கணக்கு ௨ 


79 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 63/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : நர 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1210 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : சடையவர்மன்‌ குலசேகரன்‌ எண்‌ | 5 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இராசவல்லிபுரத்து நகரத்தோம்‌ அமுதுபடி சாத்துப்‌ படிக்காக கடமை போக 
மீதம்‌ உள்ள வரு வாயினை இறைவனுக்கு வழங்கிய செய்தியைத்‌ 
தருகிறது. 

கல்வெட்டு : 

1. ஹஹிற்ீ பூவின்‌ கிழத்தி மே(வ) விற்றிப்ப மேதினி மாது நீதியிற்‌ புணரலைப்ப 
பேர்‌) மடந்தை செயப்புயத்திருப்ப மாக்‌(கி)லை.... 

2. (௭) தி வாக்கினில்‌ விளங்கத்‌ திசை யிரு நான்கு மிசை நிலா வெறிப்ப மறை 
நெறி வளர்த்து நெறி திகழ (வ)ற நெறிச்‌ சமையங்கள்‌ (அவ) 

3. தழைப்ப மங்கையை வில்லுடன்‌ வரந்து மீனங்கன்‌ காசனத்து வீற்றிருப்ப (வ 
(ண்‌) கிரி சூழ்ந்த வேழ்கடலெழுமே. 

4. மலி வெண்குடை நிழற்றச்‌ செங்கோல்‌ நடப்பக்‌ கொடுங்கலி நடுங்கி 
நெடும்பிலத்‌ தொளிப்ப வில்லவர்‌ செம்பியர்‌ விராடவர்‌. 

5. (ப) வல்லவர்‌ திறையுடன்‌ முறைமுறை பணிய விருநேமி யளவு மொரு நேமி 
யோங்க வின்னமுத (லா) கிய வியலிசை தாங்க மன்னிவள 

6. வளமும்‌ சூழ வெற்பென வோங்கிய வீரஸிம்‌ ஹாசநத்துக்‌ கற்பக நிழற்த்தலைவ 
லோ(ங்‌)கு புகழ்‌ மன்னவர்‌ தேவியர்வ 

7. ஸணங்கிநின்றேத்த அன்ன மென்னடை அவனி முழுதுடையாரோடும்‌ வீற்றிருந்‌ 
தருளிய ஸ்ரீகோச்சடைய பற்மரானதிரி 

8.  புவனச்‌ சக்கர வத்திகள்‌ ஸ்ரீ குலைசேகர தேவற்கு யாண்டு பதின்மூன்றாவதின்‌ 
எதிர்‌ எழாமாண்டு கீழ்‌ வேம்ப நாட்டு இராச 


80 


10. 


A 


தல்‌ 


13. 


14, 


15. 


16. 


AT, 


18. 


19. 


20. 


ai 


22. 


23. 


24. 


25. 


26. 


வல்லப புரத்து நகரத்தோம்‌ உடையார்‌ திருவக்கினீச்சர முடைய 
நாயனார்க்கு முன்பு தேவதான மாக நாங்களி(ட்ட) 

னுபவித்து வருகிற நிலத்துக்குக்‌ கடமை யிறுத்து மிகுதி கொண்டு 
அமுதுபடி சாத்துப்‌ படி செலுத்தப்‌ போதர வி (ட்ட) 

மையில்‌ முதலியார்‌ சீயன்‌ உய்யவந்தானான இராசராச ஸ,ஹாதிராயர்‌ 
எங்களை யழைத்து நீங்களிந்த நாயனார்க்‌ 

கு இட்ட நிலக்கடமையால்‌ அமுது படிசாத்துப்‌ படிக்குப்‌ போதுக்கு 
கி(ல்‌)லை யென்றவிடத்து இந்த நாயனார்‌ தேவதா(ன)மா 

யிறை யிறு த்து வருகிற நிலம்‌ திருக்காம கோட்டப்பெருவதிக்கு கிழக்கு 
முரப்ப நாட்டு வெள்ளாள வாய்க்காலுக்கு வ (டக்‌) 

கு ஆறாங்‌ கண்ணாற்றுக்குப்‌ பதினொன்றாம்‌ பாடக(க்க)றை நிலங்‌ 
காணியுங்‌ கீழரையும்‌ தெற்குமூன்றாங்‌ கண்ணாற்று 

க்கு நாலாம்‌ பாடகக்‌ கரையில்‌ வடக்கடைய நிலம்‌ அரைக்காணி 
முந்திரிகையம்‌ வடக்கு நாலாங்‌ கண்ணாறு (கிழக்கு) நாலாம்‌ 

(ட) த்தில்‌ முக்காணியும்‌ வடக்கு முதற்‌ கண்ணாற்று மேற்கு முதற்‌ 
பாடகத்தில்‌ மேற்கடைய நிலங்‌ காணியரைக்‌ காணியும்‌(வ) 

டக்கு ஏழாங்‌ கண்ணாறு கிழக்கு நாலாம்‌ பாடக நிலம்‌ (காணியும்‌) 
வடக்கு பன்னிரண்டாங்‌ கண்ணாறு கிழக்கு நாலாம்ப 

டக நிலங்‌ காணி யரைக்‌ காணியும்‌ தடம்‌ பெருந்தோடி பெருவதிக்கு 
கிழக்கு எட்டாங்கண்ணாறு வடக்கு ஆறாம்‌ பாடகத்‌ 

து நிலமுக்காணியும்‌ மேலை மறுவாய்‌ நிலம்‌ இருமாவரையே அரைக்‌ 
காணியும்‌ வடக்கு முதற்‌ கண்ணாறு கிழக்கு, 

ஆறாம்‌ பாட_£-த்தில்‌ மருதன்‌ பொலிஞ்சானான பாண்டி குல மாணிக்கச்‌ 
சிலை செட்டி தன்‌ மனை நிலத்திலிட்ட நில(ம்‌) 

முந்திரிகையுங்‌ கீழரையுமிப்‌ பாடகத்‌ திற்க்‌ கிராயிரங்‌ கூத்த னான இராச 
நாரயண மூவேந்த வேளாண்‌ தன்மனை 

(நி) லத்தில்‌ இட்ட நில முந்திரிகையு கீழரையும்‌ வடக்கு எட்டாங்‌ 
கண்ணாறு மேற்கு நாலாம்‌ பாடகத்தில்‌ திருவக்கிச்சிரம்‌ 
பேணுவாரமுதான வீர(தீரப்‌) பாண்டியச்‌ செம்பில்‌ நாட்டு வேளான்‌ 
மனை நிலத்தில்‌ இட்ட நிலம்‌ அலை 

ரக்காணி முந்திரிகையும்‌ வடக்குப்‌ பத்தாங்‌ கண்ணாறு மேற்கு நாலாம்‌ 
பாடகத்தில்‌ பெருமானாதித்ததே 

வனான செழியகுல தீபச்‌ சிலைச்‌ செட்டி தன்‌ மனையில்‌ நிலம்‌ 
அரைக்காணி முந்திரிகையும்‌ வடக்குப்‌ பதினா. 

னாலாங்‌ கண்ணாறு கிழக்கு ஆறாம்‌ பாடகத்தில்‌ கொடுமளூரு டையான்‌ 
மணவாளன்‌ பகவதி யாழ்‌ வானான 


81 


டக 


28. 


29. 


31. 


32. 


33. 


34, 


35. 


வரகுணராயர்‌ எங்கள்‌ பக்கல்விலை கொண்டு இட்ட நிலங்‌ காணி 
அரைக்காணியும்‌ ஆக பல வரிசைப்படி 

யால்‌ இறுப்பின்படி நில மேழுமாவுங்‌ கீழரையும்‌ கடமையும்‌ நீர்‌ நெல்லும்‌ 
தவிர்த்து மற்றும்‌ எப்‌(2) 

பர்ப்பட்டன கடமை அமுதுபடி சாத்துப்படிக்காகக்‌ குடுத்து இறையிலியாகத்‌ 
திருப்படிக்கே நீர்‌ வா(ர்‌) 

(த்துக்‌ குடுத்து இக்கடமைக்குத்‌ தலைமாறாக இவ்வூர்‌ நான்கெல்லைக்‌ குள்ளுக்‌ 
கடமையிறுத்து வரு(கி)ற நி(ல) 

த்தில்‌ தேவதானம்பணி செய்விருத்தி நீக்கி நின்ற நிலத்தில்‌ மாத்தால்‌ அறு 
நாழிகைக்‌ காலாலே குறுணிமுன்னா 

(ழி) நெல்லு இவ்வாண்டு பிசான முதல்‌ கடமையோடே கூட்டி உழுதான்‌ 
குடியாகத்‌ தோன்று வதாகவு 

மிப்படி சந்திராதித்‌ வற்‌ செல்வதாக கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 
கொள்வதாகச்‌ சம்மதித்து இப்‌ 

படிக்கு இவை ஆதித்த தேவன்‌ பெருமானான தேவந்திர வல்லப செழிய குல 
தீபச்‌ சிலை செட்டி எழுத்து 

இவை திருவக்கீச்சர முடையான நீரணிந்தானான விக்கிரம பாண்டியச்‌ செம்பில்‌ 
நாட்டு வேளான்‌ எழுத்து. 

இவை நாகன்‌ பேணுவாரமுதன்‌ (தலசைகாதி) திருவழுதிநாட்டு வேளான்‌ எழுத்து 
இவை ஆதிச்சன்‌ திரும. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 64/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 1341 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1230 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | ஸு 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு பது 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ எண்‌ | 6 

சுந்தரபாண்டியன்‌ 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை : குணவீரன்‌ வீரசோழதேவன்‌ என்பவன்‌ சிவராத்திரி வழிபாட்டுச்‌ 


செலவிற்காக 5 அச்சு தானமாகக்‌ கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 


| 


ஷஹிஞ்ரீ திருவாய்க்‌ கேள்விக்கு மேல்‌ ஸ்ரீ கோமாற பன்மரான திரிபு வனச்சக்ர 
வத்திகள்‌ சோணாடு வழங்கியருளிய ஸ்ரீ ஸுந்தர பாண்டிய தேவற்கு. 
யாண்டு பதின்‌ மூன்றாவதி னெதிராமாண்டு கீழ்வேம்பை நாட்டு இராஜ 
வல்லவபுரத்து உடையார்‌ திருவகீனீசுவர முடைய நாயனாற்கு இன்னக. 
ரத்துப்‌ பள்ளியுடைய குணவீரன்‌ வீரன்‌ வீர சோழ தேவனேன்‌ இந்நாயனார்க்கு 
சிவராதைக்குப்‌ படிக்குப்படிக்கு மற்றும்‌ அற்றைக்கு வேண்டு. 
வனவுக்கும்நான்‌ திருப்படியில்‌ நீர்‌ வார்த்துக்‌ குடுத்த அச்சாவது நான்‌ 
இன்னகரத்துப்‌ பொளிஞ்சு நின்றான்‌ சிங்கனான இராஜ நாராய 

ணச்சிலை செட்டி பக்கலொற்றி கொண்ட நிலம்‌ அரை மாவில்‌ ஒற்றியோலை 
யிற்‌ பட்ட அச்சு ஐஞ்சும்‌ நீர்‌ வாத்துக்‌ குடுத்தேன்‌ இச்சி. 

வராதை சந்திரா தித்தவற்‌ செல்வதாகக்‌ குடுத்தேன்‌ குணவீரன்‌ வீர 
சோழதேவனேன்‌ இப்படிக்கு இவை வீர சோழதேவன்‌ எழுத்து 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 65/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி, 13ஆம்‌ 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு னு 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ எண்‌ | 7 

சுந்தரபாண்டியன்‌ 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அரியாள்‌ ஆண்டவள்‌ நிலைவிளக்குதானம்‌ வழங்கிய செய்தியத்‌ 
தருகிறது. 
கல்வெட்டு : 
1. ஸுஹிஸ்ரீ சோணாடு கொண்டருளிய ஸுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு... 
இவ்வூர்த்‌ திரு... 
2. ஸ்வரமுடைய நாயனாற்கு இவ்வூர்‌ அரியாள்‌ ஆண்டவள்‌ நிலைவிளக்கு ஒன்‌..... 
3. ழரை இது சநகாதிவற்‌ செல்வதாக 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 66/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ர 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ ன 

ஆண்டு அறிக்கை : - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 
அரசு : பாண்டியர்‌ ஆட்சி ஊர்க்‌ கக்கு 
அரசன்‌ : இல்லை எண்‌ : 8 
இடம்‌ : திருவக்னீஷ்வர முடையார்‌ கோவில்‌. 


குறிப்புரை : இராசவல்லிபுரத்து இருக்கும்‌ அம்மையாழ்வான்‌ பெருமான்‌ 
சிவபிராமணர்களிடம்‌ இரண்டு அச்சு செலுத்தி இரண்டு சந்தியா தீபம்‌ 
ஏற்ற ஏற்பாடு செய்ததைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 

1.  தெவற்கு யாண்டு ௰எ ண்வது இராசவல்லிபுரத்து உடையார்‌ திருவக்னீஸ்வரம்‌ 
உடைய நாயனார்க்கு இக்னகரத்து இருக்கும்‌ அம்மையாழ்வான்‌ பெருமானான 
வீ(ர)பி.... 

2, இக்‌ கோயிற்‌ சிவ பிராமணரில்‌ பிள்ளையாழ்வான்‌ சீ கயிலாய முடையானான 
அழகிய பாண்டிய பட்டனும்‌ வாயிலாழ்வான்‌ யிடைஞ்சலாதித்‌ தனுங்‌ 

3. க்க ஆழ்வானும்‌ இவர்‌ பக்கல்‌ கொண்ட அச்சு ௨ இரண்டுக்கும்‌ இக்கோவில்‌ 
சிவ பிராமணர்‌ இவ்விரு வரும்‌ சந்தியா தீபமிரண்டும்‌ சந்திராதித்த வற்‌ செலுத்த 

4. அட்டிக்‌ கொடுத்தோம்‌. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 67/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ம்‌ 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு i 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : எண்‌ | 9 
இடம்‌ : அக்னீஸ்வரமுடையார்‌ திருக்கோவில்‌ 


குறிப்புரை : இராமன்‌ அபையம்புக்கான்‌ ஸ்ரீவல்லபன்‌ 1% அச்சு கொடுத்துத்‌ 
திருப்பள்ளி எழுச்சியின்‌ போது அமுது செய்ய வைத்தான்‌. 
கல்வெட்டு : 

1. கது உடையார்‌ திருவக்கீஸ்வரம்‌ உடையார்க்கு திருப்பள்ளியெழுச்சி 
அமுதுபடிக்கு இராமன்‌ அபையம்‌ புக்கனென்‌ சீவல்லப னென்‌ நான்‌ ஒற்றி பிடித்த 
ஓலையால்‌ அ 

2. ச்சு களு ஒன்றே முக்காலும்‌ சந்திராதித்தவற்‌ செல்வதாகக்‌ கல்லிலெ வெட்டிக்‌ 
குடுத்தேன்‌ இராமன்‌ அபையம்‌ சீவல்லபன்‌ எழுத்து 


86 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 68/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த ௯ 
அரசு : பாண்டியர்‌ ஆட்சி ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : இல்லை எண்‌ | 10 
இடம்‌ : அக்னீஸ்வரமுடையார்‌ கோவில்‌. 


குறிப்புரை : ஒரு கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி மட்டுமே உள்ளது. ஓர்‌ ஆவணத்தில்‌ 
கையெழுத்திட்டவர்களின்‌ பெயர்கள்‌ மட்டுமே அறியப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1. தேவனான குலசேகரச்‌ செவ்விருக்கை நாட்டு வேளா(என) எழுத்து இவை 
அரியான்‌ கயிலாய முடையான பாண்டி 


2. குல மாணிக்க மூவேந்த வெள்ளானென்‌ எழுத்து இவை மருதன்‌ பொலிஞ்சானான 
பாண்டி குல மாணிக்கச்‌ சிலை செட்டி எழுத்து 


3.  இந்நக்கன்‌... ரட்டை உருக்கனான உத்தம பாண்டிய மூவேந்த வேளானெ எழுத்து. 


67 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 69/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 5 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு கி.பி. 1221 
ஊர்‌ : இராஜவல்லிபுரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌  : சுந்தரபாண்டியன்‌ எண்‌ | 11 
இடம்‌ : அக்னீஸ்வரமுடையான்‌ கோவில்‌ மேற்தெற்கு தொடர்ச்சி... 


குறிப்புரை : அழகிய பாண்டிய பட்டன்‌ திருஅக்கினீஸ்வரமுடையார்‌ கோயிலுக்கு 
விளக்கு ஒன்றும்‌ அதனை எரிப்பதற்கு நெய்த்தேவைக்காக ஆடுகளும்‌ 


வழங்கிய செய்தி. 


கல்வெட்டு : 


1. ஸ்ரீ திருவாய்க்கேழ்விக்கு மேல்‌ முடி கொண்ட சோழபுரத்து வீராபிசேகமும்‌ 
விஜயா பிஷேகமும்‌ பண்ணியருளிய சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ருவது 


உடய(ா) 


2. ர்‌ திருவக்கீனீசுரமுடையார்க்கு பிள்ளை யாழ்வான்‌ சீகயிலாய பிள்ளை அழகிய 


பாண்டிய பட்ட னேன்‌ ஆளவந்தான்‌ நாயன்‌ பக்கல்‌ விலை கொண்ட ஆடு 


விளக்கொன்றும்‌ சந்திராதித்வற்‌ செல்வதாக 


3.  ....்‌ சம்பந்தமைக்கு அழகிய பாண்டியன்‌ பட்டன்‌ எழுத்து சேரமான்‌ பெருமான்‌. 


68 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 70/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 80 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : சுகம்‌ 1093 
ஊர்‌ : திருவேங்கடநாதபுரம்‌ (செங்காணி) கி.பி. 1171 
மொழி : தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌, கிரந்தம்‌ முதல்‌ பதிப்பு : - 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : வீரபாண்டியன்‌ எண | 3 


இடம்‌ 


: அ/மி ஸ்ரீ வரதராஜ பெருமாள்‌ கோவிலின்‌ மேற்கு மற்றும்‌ தென்புற 
அதிட்டானத்தில்‌. 


குறிப்புரை : கீழ்வேம்பு நாட்டு பிரம்மதேயம்‌ சங்காணியான அவனி நாராயண 


சதுர்வேதி மங்கலத்து பண்டா ரத்தாற்கு நில விலைப்‌ பிரமாணம்‌ 
பண்ணிக்‌ கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 


னு 


ஸ்வஸ்திபஸரீ....மேல்‌ ஸ்ரீ கோச்சடைய பன்மரான ண சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவற்கு யாண்டு நய வது துலா காயற்று ஸுக்ர வாரமும்‌ 
வ, சிமையுந்‌ திங்களாட்சையும்‌ பெற்ற ௬ நிழத்து நாள்‌ கீழ்வேம்பு நாட்டு 
ஸ ்‌ ய, ஹஷதேயம்‌ சங்காணியான அவனி நாராயண சதுர்வேதி மங்கலத்து ஸலையார்‌ 
பண்டாரத்தாற்கு பிரம்மாணமாக பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது நாங்கள்‌ இவற்கு 
இற்றை நாளில்‌ விற்றுக்‌ குடுத்த 

னா நமுடஸாஸந வாண மாக வி ட்டு மாமநானு... .ற்‌ எங்கள்‌ அகரப்பற்றான 
சங்காணி... குழிக்கும்‌ த ரு நான்கெல்லையாக.... முல்லை தண்‌ பொருந்தப்‌ 
பேராற்றுக்கு மேற்கு தென்னெல்லை இவ்வாற்றுக்கு வடக்கும்‌ மேலெல்லை 
சுத்தவல்லியபான கீழெல்லைக்கு... முக்கானி மீன்‌ வாணியன்‌ பெருவழிக்குக்‌ 
கிழக்கும்‌ வடவெல்லை தென்னாழிப்‌ பொற்றைக்கும்‌ குன்றத்தூர்ப்‌ பொற்றைக்கும்‌ 
ஜ்திக்காறன்‌ மடைக்கும்‌ தாறைவாய்க்‌ காலுக்கு தெற்கும்‌ ஆக இன்னான்கெ 

ல்லைகுட்பட்ட நத்தமும்‌ நத்தப்பாழும்‌ தோட்டமுந் தோட்டக்‌ கிணறும்‌ 
இடுகூறும்‌ படுகூறும்‌ நன்செய்‌ புன்‌ செய்யும்‌ மேனோக்கின மரமுங்‌ கீழ்‌ 
நோக்கின கிணறும்‌ கோயில்‌ கோபுரங்களும்‌ காடு மொடையுந்‌ திடரும்‌ மற்றும்‌ 
எப்பேற்பட்ட ஸஸைதப்‌ ப்ராப்திகளும்‌ உ 


89 


ட்பட்ட இந்தப்‌ பற்றுக்கள்‌ விற்று விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
அவனி நாராயண சதுர்வேதி மங்கலத்து லட்டகளோம்‌ நா(ச்சி)யார்சிவகாம 
சுந்தரி நாச்சியார்‌ பண்டாரத்தாற்கு இப்படி விற்றுக்‌ குடுத்த இதுக்கு 
எம்மிலிசைந்து விலை நிச்சயித்த 
சங்காணி புரவு நிலம்‌ சின்னமும்‌ நாதன்‌ குழீ நிலம்‌ கவசும்‌ ஆக நிலம்‌ யின்‌ 
சின்னத்தில்‌ ஊடுகாலும்‌ இரங்கலும்‌ திடரும்‌ புன்செயுமான நிலத்துக்கு 
வடதோமாக வாங்கின நிலம்‌ நீக்கி நிலம்‌ நாயனார்‌ திருநெல்வேலி உடைய 
நாயனார்‌ பல பணி நிமந்தக்காரரில்‌ கரியமுது இடுவார்‌ சீவிதமுமான உகந்த விலை 
நிச்சயித்த மாத்தால்‌ ப- ௨௰... நீக்கி நன்செய்‌ க்கு மாத்தால்‌ ஆக உளயம்‌ 
புன்செய்‌ 
ஊடுகால்‌ இரங்கலும்‌ றதிடா இதுக்கு வடதேசமாக வாங்கின உட்பட்ட 
நத்தமும்‌ நத்தப்பாளும்‌ தோட்டமுந்‌ தோட்டக்‌ கிணறுங்‌ காடு மொடையும்‌ பல 
வகை பேசும்‌ பல வருந ளு முப்பட்ட பலவித ப்ராப்திக ளும்‌ விலை 
நிச்சயித்த(ா)ன்‌ பால குளிகை ப-௪௲ ஊரு ப்‌ பணம்‌ நாலாயிரத்து இறுநூறும்‌ 
ஆவணக்‌ காப்பகத்தே காட்டி ஏற்றிக்‌ கைக்கொண்டு விலைக்குற விற்றுப்‌ 
பொருளறக்‌ கைக்கொண்டு நாங்கள்‌ விற்று விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுக்க 
பற்றான சங்காணி. 
க்கும்‌ நாதன்‌ குழிக்கும்‌ பேசின நான்கெல்லைக்குட்பட்ட  ஸமஸ்தப்‌ ராப்தி 
களும்‌ விற்று விலை ப்ரமாணம்‌ பண்ணி குடுத்த இதுக்கு இதுவே விலை ஓலை 
யமாவதாக மதுவே பொருள்‌ மாறுதிப்‌ பொருட்‌ செலவோலையும்‌ ஆவதாகவும்‌ 
இதுவல்லது வேறு விலையாவதில்லை இப்பொருள்‌ மாவறுதி பொருட்‌ 
செலவோலை காட்ட வுங்காணவுங்‌ கடவதல்லவாகவும்‌ இப்படி சம்ம தித்து 
விற்று விலை பரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ நாச்சியார்‌ சிவகாம ஸுந்தரி 
நாச்சியார்‌ பண்டாரத்தாற்கு சங்காணியான அவனி நாராயணச்‌ சதுர்வேதி 
மங்கலத்து பட்டர்‌. 
களோம்‌ இவை இராவிரபிமானபட்டன்‌ எழுத்து இவை இரா ஊர்‌ ஸ்ரீ நரஸிங்ஹ 
லட்டன்‌ எழுத்து இவை இரா ஊர்‌ தோழப்பன்‌ னெழுத்து இக்குடிச்சியா னெழுத்து 
இவை இருங்கண்டி விஷ்ணுபட்டன்‌ எழுத்து இவை இரா ஊர்‌ நாராயணன்‌ 
எழுத்து இவை (..) இங்கணம்‌ விஷ்ணுபட்டன்‌ மகன்‌ நாராயணபட்டன்‌ எழுத்து 
இவை காராம்புச்‌ செட்டி அச்டாணபட்டன்‌ எழுத்து என தம்பி திருமாலிருஞ்‌ 
சோலை நார(ா) யண சிம்மன்பூஜைக்கு ஆக பாணிபட்டனேன்‌ இவை காராம்புச்‌ 
செட்டு ஆ. வக எழுத்து இவை இருங்கண்‌. 
டி நரசிம்மன்‌ எழுத்து இப்படிக்கு இவை இருங்கண்டி மொவிந்தபட்டன்‌ எழுத்து 
இவை இருங்கண்டி அழகம்‌ பிள்ளை எழுத்து இவை மங்களூர்‌ ஸ்ரீ 
90 


வாசுதெவபட்டன்‌ எழுத்து இவை இருங்கண்டி ஆண்டாள்‌ பட்டன்‌ எழுத்து 
இவை பெரும்பற்றப்‌ புலியூர்‌ நாராயணபட்டன்‌ ஸ்ரீ நரஸிம்மபட்டன்‌ எழுத்து 
இனக்கு விலையான முப்புரத்தார்பாகம்‌ ஒன்றுக்கு இவை இருக்கண்டி 
விஷ்ணுபட்டன்‌ எழுத்து திருநெல்வேலி உடையான்‌ எழுத்து இவை காராம்புச்‌ 
செட்டுகோவிந்தபட்டன்‌ எ(ழு)த்து இவை காராம்புச்‌ செட்டு 

கனூக்க இத்தடிக்‌ கம்பில்‌ பெருமாள்‌ எழுத்து இவை திருத்தோவளையர்‌ உதைய 
எடுத்த பிள்ளை எழுத்து 


91 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 71/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 618 
ஊர்‌ : மணப்படைவீடு கி.பி. 1441 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | me 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு உ 
அரசு 


அரசன்‌ : - எண்‌ 


இடம்‌ 


: ஊர்க்‌ கல்வெட்டு 
1,1௮ 


: முன்றீஸ்வரமுடையநாயனார்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்கு 
அதிட்டானம்‌. 


குறிப்புரை : மார்த்தாண்டப்‌ பெருமாளான வில்லவராயர்‌ என்பவருக்கு 


நொந்தாவிளக்கு எரிவதற்காக கோயில்‌ தேவன்‌ மகள்‌ 1௦௦ பணம்‌ 
வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


A 


ஹஹிஸ்ரீ ஸ்ரீ கொல்லம்‌ 616 வரு ஆனி மீ” ௪ல்‌ பூர்வ பக்ஷத்து ஏகாதசியும்‌ 
புதன்‌ வாரமும்‌ பெற்ற சோதி நாள்‌ கீழ்களக்‌ கூற்றத்து ப்ரம்மதேசம்‌ ஸ்ரீ வல்லவன்‌ 
மங்கலத்து வடகீழ்‌ பிடாகை அம்பல 
த்தாடி நல்லூரான மணப்படை வீட்டில்‌ உடையார்‌ முன்றிசுர முடையநாயினார்‌ 
கோயிலில்‌ முப்பது வட்டத்தில்‌ அமந்த தேவகன்‌ மிகளில்‌ ஸ்ரீகையலாய.... ன்‌ 
பட்டன்‌ 
அனவரத தானப்‌ பெருமாளு மேற்படி திருநெல்வேலி உடையாரும்‌ வெற்றிக்கு 
வேல்‌ எடுத்த பெருமாள்‌ இராசகுமாரப்‌ பட்டனும்‌ பெற்ற பெருமாளறம்‌ 
வளத்தாரும்‌... மாம்‌ (தன்மகற்தா) 
மாத்தாண்டன்‌ பெருமானான வில்லவராயற்கு பிடிபாடு பண்ணிக்‌ குடுத்த 
பரிசாவது இற்றைநாள்‌ இவர்‌ இன்னாயனாற்கு திருநந்தா விளக்குக்கு தந்த 
பணம்ள இப்பணம்‌ நூற்றுக்கும்‌ இதில்‌ உள்ள ப(டி) கைக்‌ கொண்டு. 
இன்னாள்‌ முதுல்‌ ஸந்ததிபிரவேசமே கையாண்டு போதும்படி கல்லு வெட்டிக்‌ 
குடுத்தமைக்கு இக்கோயிலில்‌ ஸ்ரீ கைலாய முடையான்‌ பட்டன்‌ அனவரத்தானப்‌ 
பெருமாள்‌ எழுத்து 
இப்படிக்கு மேற்படி திருநெல்வேலி உடையார்‌ எழுத்து இப்படிக்கு வேல்‌ எடுத்த 
பெருமாள்‌ இராச குமார பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 

92 


செந்தீஸ்வர முடையான்‌ முன்றீஸ்வரபட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
நாற்பத்தெண்ணாயிரக்‌ கரணத்தான்‌ எழுத்து 

இப்படிக்கு இக்கோயில்‌ தன்மகத்தா மாத்தாண்டன்‌ பெருமாளான வில்லவராயன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவ்வூர்‌ சிற்பிகளில்‌ நாணம்பி அய்யன்‌ வில்லவராசன்‌ 
எழுத்து. 


93 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 72/2005 

மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 

வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கொல்லம்‌ 713, 

ஊர்‌ : மணப்படைவீடு கி.பி. 1538 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | me 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 

அரசு : திருவிதாங்கூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : பூதலவீர ராமவன்மர்‌ எண்‌ | 2 

இடம்‌ : முன்றீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தென்புறச்சுவர்‌. 

குறிப்புரை : திருவிதாங்கூர்‌ இராமவர்மன்‌ கோயில்‌ பாடகனுக்கு காணியாட்சையாக 

நெல்‌ தானம்‌ வழங்கிய செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு : 

1.  முராஷ£ஸ்து அருளிச்‌ செயல்‌ கொல்‌(லம்‌) 

2. எ௱யந ஸ்‌ காத்திகை - யாறு பூறுவ பக்கத்து 2சமியும்‌ மங்‌ 

3. கல வாரமும்‌ உத்திராயமும்‌ வியாகரண யோகமும்‌ பவ. 

4, கரணமும்‌ பெற்ற (நாள்‌ சங்கரநாராயண 

5. முத்த வேளைக்காரன்‌ வென்று மண்‌ கொண்ட பூதல வீரராம வன்மர்‌ என்று 
பேருடைய செயதுங்க நாட்டு முத்தவராய நாம்‌ 

6. ஸ்ரீ வல்லப மங்கலத்தும்‌ கீழ்பிடாகை அம்பலத்தொடி நல்லூர்‌ மணப்படை 
வீட்டில்‌ (யீச்சான) பாடகனுக்கு நாயனார்‌ காணவினிய 

7. பெருமாள்‌ கோயிலுக்கு சீபண்டாரக்‌ கணக்கு நாம்‌ காணியாட்சையாக 
கற்பிக்கையில்‌ மாதம்‌ ஒன்றுக்கு கோட்டை முக்கா 

8. லும்‌ நாள்‌ ஒன்றுக்கு விசரம்‌ மூவுழக்கும்‌ நயினார்‌ முன்றிச்‌ சுரமுடைய நயினார்‌ 
கோயிலுக்கு மாதம்‌ ஒன்றுக்கு கோட்டை முக்கா 

9. லும்‌......... நயினார்‌ எம்‌ மண்டலம்‌ கொண்ட பாண்டீச்சுரமுடய நயினார்‌ 
கோயிலுக்கு மாதம்‌ ஒன்று. 

10. க்கு மாதம்‌ ஒன்றுக்கு கோட்டை அரைக்காலும்‌. 

11. க்கு கோட்டை மூன்றுமா முக்காணியும்‌ கீழைப்‌ பாட்டம்‌ நயினார்‌ சேரவன்‌ உகந்த 
பாண்டீச்சுரமுடைய நயினார்‌ கோயிலு. 

12. லுக்கு மாதம்‌ ஒன்றுக்கு கோட்டை அரைக்காலும்‌ ஆக 


94 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 73/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : சங்கரன்கோவில்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : மூவிருந்தாழி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 435/1984- 

85 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு | ல 
அரசு : பிற்காலப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : எண்‌ : 3 
இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ முன்பு நடப்பட்டுள்ள கல்‌. 


குறிப்புரை : திருமாணிக்கீஸ்வரமுடையார்‌ கோவிலுக்குத்‌ திருமடை விளாக 


ன்‌. 1. 4. 24 ௨ 2 09. 85 


நம்பப்‌ ம பூம 
192 ௩ ஓ 


இறையிலி தேவதானமாக நிலம்‌ வழங்கப்பட்டதைத்‌ தெரிவிக்கிறது. 


ஹஹிஸ்ரீ இவை வே 

தி நாயகன்‌ எழுத்து கி,ஸுவனச்சக்கரவ 

ததி கோநேரின்மை கொண்டான்‌ நெய்‌ 

ய்‌ தாழியில்‌ உடையார்‌ திருமாணிக்கி ஸ்வரமு 
டையார்‌ கோயில்‌.... (ப) ன்‌ மாஹேஸ்வரற்கு 
இந்நாயனார்‌ திருமடை விளாக மாக 
முன்னாள்‌ சூலத்தாபனம்‌ பண்ணி 

க்குடுத்‌ தோம்‌ நான்கெல்லைக்‌ குட்பட்ட நத்த 
த்‌ தேவதான மிறையிலியாக இருபத்‌ 
தெட்டாவது அற்பசி முதல்‌ முதல்வ 

க யிறையிலி யாக தந்தோம்‌ இந்நா 

ன்‌ கெல்லைக்குட்பட்ட நத்தத்துக்குவ 


ருங்கடமை அந்தராயம்‌ பொன்‌ வரி 


95 


14. காத்திகைப்‌ ....பச்சை சந்து 

15. விக்கிரகப்‌ பேறு (இலா) ஞ்சினைப்பே 
16. று வாசல்‌ வினியோகம்‌ மற்று எப்‌ 
17. ப்பேர்‌ பட்ட உவாதிகளும்‌ முத 
18. லடங்க இறையிலியாகத்‌ தந்‌ 

19. தோம்‌ இன்னான்‌ கெல்லைக்‌ 

20. குட்பட்ட நத்தம்‌ நம்‌ பேரால்‌ ௧ 
21. லியுக ராமன்‌ திருமடை வி 

22. ளாக மென்று கல்லு நாட்டிக்‌ கொ 
23. ண்டு குடியுமேற்றி கொ 

24, எள்ளவும்‌ இப்படிக்கு இவ்வோ 

25. லை பிடிபாடாகக்‌ கொ 

26. எள்ளவும்‌ இப்படிக்கு இவ்வோ 

27. லை பிடிபாடாக்‌ கொ 

28. ண்டு சந்திராதி த்தவற்‌ 

29. செல்ல கல்லு நாட்டிக்‌ 

30. காள்க இவை வேணா 

31. டுடையா னெழுத்து 

மேற்கில்‌ 

1. ற்ச்சுர நாட்டு பேரி 


கல்லின்‌ வடபுறம்‌ : 31 வரி கல்வெட்டு உள்ளது 

மேற்குப்‌ புறம்‌ : சூலபேரர்‌ கோட்டுருவமாக்‌ காட்டப்பட்டுள்ளது. அதன்‌ மேல்‌ 
பகுதியில்‌ ஒருவரிக்‌ கல்வெட்டுள்ளது. 

கிழக்குப்புறம்‌ பாண்டிய அரசுச்‌ சின்னமாகிய இரட்டைக்‌ கயலும்‌ செங்கோலும்‌ 
கோடுட்டுருவமாகக்‌ காணப்படுகிறது. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 


வட்டம்‌ : திருநெல்வேலி 
ஊா : பத்தை 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 

அரசு : 

அரசன 


இடம்‌ : மடத்திலுள்ள தூண்‌ 
குறிப்புரை : திருவாவடுதுறை 
கூறப்படுகிறது 


கல்வெட்டு : 


ஆதீனகர்த்தர்‌ 


தொடர்‌ எண்‌ : 74/2005 


ஆட்சி ஆண்டு உடல 
வரலாற்று ஆண்டு : கி.பி. 1611 


ஆண்டு அறிக்கை 
முதல்‌ பதிப்பு உ ௮ 
ஊர்க்‌ ப்ப 


இந்தியக்‌ கல்வெட்டு | 


எண்‌ 


செய்த 


அறக்கட்டளை 


௨௲ச௰க ணி ஆனி மீ” ய௩௨ 
திருவாவடு துறை ஆதினம்‌ வ. 


டகறை மடாலய பதி பொ 


ட்‌ 
2 
3 
4. ன்னம்பல த்து (சுவாமி) யவற்கள்‌(ப) 
5.  ண்ணிய திருப்‌ பணிக்கட்ட 

6 


ளை ௨ 


97 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 75/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : நாங்குநேரி வட்டம்‌ வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : புலியூர்குறிச்சி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 2 
அரசு : இல்லை ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : இல்லை எண்‌ 1 
இடம்‌ : புலியூர்‌ குறிச்சி மடம்‌ விநாயகர்‌ சன்னதி முன்மண்டபம்‌ தெற்குத்‌ தூண்‌ 


தேசிகர்‌ சிலைக்கு மேல்‌ உள்ள கல்வெட்டு. 
குறிப்புரை : உருவத்தின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. உ அம்பல வா 


2. ணசற்க்குரு 
3. தேசிகர்‌ 


98 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 76/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு :  இல்ரைல 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1088 
ஊர்‌ : கருங்குளம்‌ கி.பி. 1913 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 74 
அரசு : இல்லை ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : இல்லை எண்‌ 1 
இடம்‌ : சிவன்‌ கோவில்‌ போகும்‌ தெருவில்‌ உள்ள கல்வெட்டு. 


குறிப்புரை : செக்கு செய்யப்பட்ட காலத்தினையும்‌ அதற்குச்‌ செலவான 
பணத்தினையும்‌ குறிப்பிடுகின்றது. 


கல்வெட்டு : 
த அமஅணுதைமீயதீ பணம்‌ 


௪௪ (அணா) சரு - காசு ௪ 


99 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 77/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : குறிச்சி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | த 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு i 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 1 
இடம்‌ : மீனாட்சி கோயில்‌ கருவறை கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : நட்டுவனார்‌ ஒருவர்‌ செய்த இறைச்‌ செயலை விளக்க அவர்‌ பெயருடன்‌ 
காணப்படுகின்றது இதே பெயர்‌ இருமுறை வந்துள்ளது வெவ்வேறான 


இடங்களில்‌ 
கல்வெட்டு : 1 
1. நட்டுவானர்‌ 
2. நாக குட்டி 
3. காலிங்க 
4. ராயர்‌ உ 
கல்வெட்டு - 2 


1 நடடுவளார்‌ 
2 நாகக்‌ குட்டி 
3. காலிங்கர்‌ 
4 


ராயா 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 78/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 703 
ஊர்‌ : குறிச்சி கி.பி. 1528 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை . 355/1949-50 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : திருவிதாங்கூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 
அரசன்‌ : மார்த்தாண்டன்‌ எண்‌ 2 
இடம்‌ : அருள்மிகு சொக்கநாதர்‌ திருக்கோயில்‌ முன்மண்படம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அழகிய சொக்கர்க்கும்‌ அங்கயற்கண்ணி நாச்சியார்க்கும்‌ மாத பூசை 


மற்றும்‌ வழிபாட்டிற்கு வழங்கப்பட்ட பொருட்கள்‌ அமுதுபடி சாத்துபடி 
உள்ளிட்டவற்றிற்கு வழங்கப்பட்ட தானச்‌ செய்தியைத்‌ தருகின்றது. 
திருவாங்கூர்‌ மன்னன்‌ மார்த்தாண்டன்‌ ஆதிகனூர்‌ மாத்தாண்டன்‌ 
என்றழைக்கப்படுகின்றான்‌. 


கல்வெட்டு : 


1 


ஸுஷ£ஸ்து கொல்லம்‌ எ௱௩ ஹு சித்திரை ௭௨ குறிச்சியில்‌ நயினார்‌ அழகிய 
சொக்கனாற்கு அதிகனூர்‌ மாத்தண்டன்‌. 

மாத்தாண்டன்‌ வழிபாடாக கற்பித்த நாச்சியார்‌ அங்கயற்‌ கண்ணாச்‌ சியாற்கும்‌ 
மாத பூசைக்‌ கற்பித்த அமுதுபடி இருநாழி மு... பச்சை. 

பலம்‌ இரண்டுக்கும்‌ திருவிளக்கு நாற்பத்தெட்டு ஆக யிதுக்கு விட்ட நிலமாவது 
குறிச்சிநாரத வாய்க்கால்‌ மேற்குக்‌ கணா 

80 கீழ்க்‌ கண்ணாறு .... கிழக்கு இரண்டின்‌ கீழ்‌ ஆக இதுவும்‌ 
திருவிளக்குக்‌ பட இதுக்கு னூற்று. 

க்கு இரண்டு விழுக்காடு பலிசை இதுவும்‌ உச்சிச்‌ சந்திபூசைக்குக்‌ குடியில்‌ முறிப்‌ 
பேசதுக்கு முத்தணை றாம வீர மாத்தாண்டப்பே 

ரேரியில்‌ கீள்‌... ஒன்று பாதியும்‌, ஆக இதுக்கு மாத்தாண்டன்‌ மாத்தாண்டன்‌... 
சோற நானாழியும்‌ கு... 

வர்த்த சாம பூசைக்கு அதிகனூர்‌ மாத்தாண்டன்‌ மாத்தாண்டன்‌ குடுத்த நிலமாவது 
சாத்தனூர்‌ கிடமலை 


101 


10. 
ih 
12. 
13. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 


21. 


இதுவும்‌ குறிச்சிப்‌ பற்றில்‌ நாரத வாய்க்க(ஈ)ல்‌ கிழக்கு அஞ்சில்‌ மேல்‌ இதுவும்‌ 
ஆக நிலம்‌ ஒரு மாவரையே அரைக்காணி 

முந்திரிகை இதுக்குக்‌ கற்பித்த அமுதுபடி நானாழியும்‌ திருப்பணியாரத்துக்கு 
ஆமுதுபடி மூவுழக்கு ஆக இதில்‌ மாத்தாண்ட 

மாத்தாண்டன்‌ உண்ணாமுலை நாச்சியார்க்கு குடுக்க கற்பித்த சோறு தாழியும்‌ 
திருப்பணியாரம்‌ ரும்‌ இதுவும்‌ அதிகனூர்‌ பனையன்‌ 

சிவராத்திரி பூசைக்கு குடுத்த நினைத்தது முடித்த பிள்ளையார்‌ கோயிலில்‌ 
நீராகாத்துக்‌ குடுத்த நில 

மும்‌ ஆக இவ்வகைப்‌ படியே பூசை நடக்க்‌ கற்பித்தவை காமிபட்ட பட்டனும்‌ 
அல்லிப்‌ பாடா கற்பித்த சோறு எழுநாழி 

இதில்‌ நீராகாத்து சோறு இருநாழியும்‌ உண்ணாமுலை நாச்சியார்க்குச்‌ சோறு 
நாழியு நீக்கி சோறு ஆதிகனூர்‌ பட்டன்‌. 

தன்மகத்தாவாக ஆசந்திராதித்யவற்‌ சந்ததி பிற வேஸமே பற்றிக்‌ கொண்டு 
போதுவாராகவும்‌ இப்படிக்குத்‌ தானத்தார்‌ எழுத்து 

நாச்சியார்‌ கோயில்‌ திருப்பணி ஆதிகனூர்‌ பட்டன்‌ இக்கோயிலுக்குத்‌ தன்ம கத்த 
(ஈ) வாக திருப்பணியும்‌ செய்வி 

த்து பூசையும்‌ நடத்தி இதுவும்‌ நினைத்தது முடித்த பிள்ளையார்‌ கோயிலில்‌ 
நீராகரம்‌ நடக்க குடுத்த நாரத வாய்கால்‌ கீழ 

கத்துக்கல்‌ மேல்‌ கீழ்‌ இப்படித்‌ தன்மஞ்‌ செய்த அதிகனூர்‌ பட்டன்‌ பட்டன்‌ 
ரா... 

குறிச்சியில்‌ நயினார்‌ அழகிய சொக்கனாற்கு இவ்வூரில்‌ சுவாமி காரியமாவது 
திருமுக்கு கண்ட அமண்டகம்‌ நன்மைக்‌... 

நன்மைக்கு பணம்‌ 20 நினைத்து முடித்த பிள்ளையார்க்கு இவ்வூரில்‌... 
காணியாட்சை இவ்வூரில்‌ சித்திரை 

மாதம்‌ திருநாள்த்‌ தோறும்‌ முதலியார... னை தோறும்‌ எழுந்தருளி நின்று 
வாங்கிக்‌ கொள்ளவும்‌ திருநாள்த்‌ தோறும்‌ 

னாயடாந்‌ தருளினான்‌ சிலவுக்கு சொக்கு அமனங்க தேவற்கு வேண்டி வளந்தன்‌ 
உடையார்‌ இட்ட (திரு) முகப்படி நிலம்‌ நீக்கி குடுத்து போ... 


DELI LL Ma LE சுகிக்க ௨௨௪௪ 


102 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 79/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 995 
ஊர்‌ : சிவகிரி கி.பி. 1820 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெடறு 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு உவ ஊர்க்‌ பணக 
அரசன்‌ : - எண்‌ 1 
இடம்‌ : குளத்தில்‌ உள்ள மதகுக்‌ கல்வெட்டு. 


குறிப்புரை : நெற்காட்டாஞ்‌ செவ்வல்‌ பூலி ராணி கோமதி முத்து தலைவச்சி தெற்கு 
மடைக்கு தோரண கல்லு செய்து குடுத்ததைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு 

1. பிரமாதி ஆண்டு 16. தெற்கு மடைக்கு 
2.  ௯௱௯௰௫ ஆண்டு 17. தோரண கல்லு 
3. ஆடி மாதம்‌ 18. செய்து வைச்சது 
4. ௨௰௩ ந்சூதேதி 19. மேற்படி குளம்‌ 
5. ஆவுடையார்‌ 20. பிறர்க்‌ குடையார்‌ 
6. புரம்‌ 21. குடும்பன்‌ 

7. பாளையப்பட்டு 22. மகன்‌ 

8. நெல்கட்டு செவல்‌ 23. சிவணு 

9.  வடக்காற்றூர்‌ 24, குடும்பனுக்கு 
10. பூலி ராணி 25, உள்ள முடையார்‌ 
11. கோமதி முத்து 26, துணை 

12. தலை வச்சி 

13. அவர்கள்‌ 

14. வளர்சீ£ தாடணி 

15. குளம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 80/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2519 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 10ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ ல்ல 
ஆண்டு அறிக்கை : 421/1906 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு | க 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌  : சடையன்‌ மாறன்‌ எண்‌ ம | 
இடம்‌ : தென்‌ திருமாலிருஞ்சோலை, கோயில்‌ கருவறை தெற்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை : இருஞ்சோழ நாட்டுத்‌ தலைவன்‌ சத்துரு பயங்கர முத்தரையனின்‌ 
மனைவி அணுக்கன்‌ அப்பிநங்கை என்பாள்‌ திருவிளக்கு ஒன்று வைத்து 
இருபத்து இரண்டு ஆடுகள்‌ கொடுத்துள்ளாள்‌. 
கல்வெட்டு : 
1. ஸஷுஹிஸ்ரீ கோச்டையர்‌ மாறர்க்கு இயாண்டு இரண்டு இதனெதிர்‌ (பத்‌) 
தொன்பது இவ்வாண்டு இரிஞ்சோழ நாட்டு ஆலங்‌ 
2. குடி சத்துரு பயங்கர முத்தரையன்‌ அரசியார்‌ இந்நாட்டு இளவிருப்பை அணுக்கன்‌ 
அப்பி நங்கை கீழ்‌ களகூற்ற 
3. தேவதானம்‌ தென்‌ திருமாலிருஞ்சோலை நின்றருளி ன கருமாணிக்க தேவர்க்கு 
திருவிளக்குக்கு வைச்ச ஆடு இருபத்‌ திரண்‌ 
4. டு இவை சவா மூவா பேராடு 


104 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 81/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி, 1013 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு - 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ | 2 
இடம்‌ : அதிட்டானம்‌. 
குறிப்புரை : இராசராசன்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது நிலதானம்‌ வழங்கப்பட்ட 
செய்தி. 
கல்வெட்டு : 
1. ஸஷுஹிஸ்ரீ திரும(கள்‌) போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌ தனக்கேய்‌ உரிமை 


10. 
11. 


பூண்டமை மனக்கொள 

ளிகுட மலை நாடும்‌ கங்கபாடியும்‌ நு.... பாடியும்‌... டும்‌ 

டிசை புகழ்தர ஈழ மண்டலமும்‌ இரட்ட பாடி எழரை இலக்கமுந்‌ திண்டி.... 
ண்டா.... 

ழியுள்‌ எல்லா யாண்டும்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டைய்‌ செழியரைத்‌ 
தேசுகொள்‌ ஸ்ரீ கோராஜஇரா. 

ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு இருபத்தெட்டாவது இராஜ ராஜ மண்டலத்து 
(நொ) ச்சி நாட்டு மேல.... 

இருக்குஞ்‌ சீர்‌ மல்லரில்‌ கை நாசகற்‌ நாரணம்‌ இம்மணடலத்து முரப்பு நாட்டு 
நோன்‌ (பலை) க்கு கொண்டு தண்‌ பொருந்தத்‌ தின்‌ வடகரை தென்‌ 
திருமாலிருஞ்சோ(லை) ௭ க்கு 

எமியு து கீழெல்லை மருத (குள காலுக்கு) மேக்கும்‌ (தென்னெல்லை) வதி... ழக்கு. 
நால்‌ எல்லை பெருங்காலுக்கு கிழக்கும்‌ வடவெல்லை பெருங்காலுக்கும்‌ 
மழிக்காலுக்கும்‌ தெற்கு. 

ணம்‌ - ரா(வேன்‌) தென்‌ திருமாலிருஞ்சோலை நம்‌ பெருமாளுக்கு இப்பூமி 
விலை கொண்டு நீரடவும்‌ 


105 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 82/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 11ஆம்‌ 
ஊர்‌ : சீவலப்பேரி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு - 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : சுந்தரச்சோழ பாண்டியன்‌ எண்‌ 3 
இடம்‌ 
குறிப்புரை : சரவிளக்கு ஒன்று கொடையளிக்கப்பட்டு அதனை எரிக்க ஐம்பது ஆடும்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஸஷுஷிஷஸ்ரீ காச்சடையவன்‌ மாரன ஸ்ரீ சுந்தரசோழ பாண்டிய........... யவது இராசாச 
பாண்‌........ 
2. லு - புறத்து (தை) மனைநாட்டு கருங்குடி நாட்டு பிரமதேயம்‌ (திரு) 


வெள்ளூரான திருலோக்யமா... [தே] 

விச்சருபேதி மங்கலத்து ம.... நுலோச்சன இரவி நாராயணன்‌ திருமுக்கூடல்‌ 
தென்‌ திருமாலிருஞ்சோ 

(சாலை எம்‌ பெருமானுக்கு ஆசந்திரவற்‌ எரியவைச்ச திரு (ச்சர) 
விளக்கொன்று இதுக்கு வை 

(ய்‌)த்த சாவா முவாபேராடு ஐம்பது இவாடு ஐம்பதும்‌ கொண்டு 
இப்பெருமானுக்கு நிலை- 

சடய்‌ பூதத்தானேன்‌ இநெய்‌ கு புணை இத்தேவர டியாள்‌ ச்‌ சாத்தன்‌ (ஆ) யிரம்‌ 
இ- விடை... 


106 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 83/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 541 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 1222 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ | 4 
இடம்‌ ; கரிய மாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : சேர பாண்டிய பன்மன்‌ ஐந்து சந்தியாதீபம்‌ நாள்தோறும்‌ ஏற்றுவதற்காக 


ஐந்து பால்‌ பசுக்கள்‌ தானமாக வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


1. ஸஷுஹிஸ்ரீ கோமாற பன்மரான திரி (புவனச்ச) க்கர வத்திகள்‌ சோணாடு 
கொண்டருளின ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்‌ 


2. டு யாண்டு ருவதின்‌ எதிரா மாண்டு (கீழ்க்‌)ளக்‌ கூற்றத்து தென்‌ திருமாலிருஞ்‌ 
சோலை எம்பெருமானுக்கு மலை 

3. மண்டலத்து ஒட நாட்டுக்‌ கோ (மாறன்‌) சேந்தன்‌ ராமனான சேரபாண்டிய 
பன்மன்‌ மாஸி மாஸ முதல்‌ நா 


4. ள்‌ ஒன்றுக்கு அஞ்சு சந்தியாதீப [ம்‌ சந்தி]ராதித்தவற்‌ செல்வதாக சாவாமூவாப்‌ 


பெரும்பசுவாக விட்ட பா 


5. ல்‌ பசு அஞ்சு ஷஹிஷஸ்ரீ ௨ 


107 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 84/2005 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 


எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
: பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
: சீவலப்பேரி நூற்றாண்டு 
: தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ம்‌ 
: தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
: பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
: மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ | 5 


: கரிய மாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


அழகிய மணவாளன்‌ என்பவர்‌ சந்தியா தீபம்‌ எரிப்பதற்காக இரண்டு 
பால்‌ பசு தானமாகக்‌ கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 


1. ஸஷுஷிூஸ்ரீ கோ மாறபன்ம ரான திரிபுவனச்‌ சக்கர வத்திகள்‌ சோணாடு 
கொண்டருளிய ஸ்ரீ சுந்தரபா 


பல்‌ வதின்‌ எதிராமாண்டு கீழ்களக்‌ கூற்றத்துத்‌ தென்‌ திருமாலிருஞ்‌ 


சோலை எம்‌ பெருமா 


3. ஸனுக்கு.... வாய்குல முடையான்‌ அழகிய மணவாளன்‌ நாள்‌ ஒன்றுக்கு நாலு 
ஸந்தீயா தீ 
தத 1) 1 சனகன்‌ பெரும்‌ பசுவாக விட்ட பால்பசு இரண்டும்‌ இவன்‌ மகள்‌ 


ஆண்டாள்‌ விட்ட. பாற்ப 


5. சு இர(ண்டு)க்கும்‌ ஷஹஹிஸ்ரீ - 


108 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 85/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : சீவலப்பேரி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 ௮௯ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ | 6 
இடம்‌ : கரிய மாணிக்க பெருமாள்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : சாதாவாசகப்‌ பல்லவரையன்‌ சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு இரண்டு பால்‌ 
பசுக்களைத்‌ தானமளித்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஹஹஷியு£ கோமார பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சோணாடு 
வழங்கியருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு.... 

2. து கீழ்க்களக்‌ கூற்றத்துத்‌ தென்‌ திருமாலிருஞ்‌ சோலை எம்பெருமானுக்கு மலை 
மண்டலத்து மணற்‌ கரைக்‌ கு(டி) யானான சாத வாசகப்‌ ப 

3. ல்லவரையன்‌ சந்தியா தீபஞ்‌ செல்வதாக ஒடுக்கின அச்சு ஒன்றுக்கு பால்பசு 
இரண்டுக்கு நாள்‌ ஒன்று செல்வதான சந்தியா தீ 

4. பம்‌ இரண்டு இச்சந்தியா தீபம்‌ இரண்டும்‌ சந்திராதித்தவர்‌ செல்வதானமைக்கு 
ஹிஸ்‌ 1 


109 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 86/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1013 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு $e 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ | 7 
இடம்‌ : கரிய மாணிக்கப்பெருமாள்‌ கோயில்‌ அதிட்டானம்‌ முப்பட்டைக்குமுதம்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. செய்தி அறியமுடியவில்லை. 


கல்வெட்டு : 


A 


போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌ தனக்கே உரிமை பூண்டமை மனக்கொளச்‌ 
காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்தருளி வேங்கைநா 

யும்‌ நுளம்‌(ப) பாடியும்‌ தடிகை பாடியும்‌ குடமலை நாடும்‌ 
கொல்லமும்கலிங்கமும்‌ எண்டிசை புகழ்தர 

ரை இலக்கமும்‌ திண்டிரல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்ட தன்னெழில்‌ வளர்‌ 
ஊழி உள்‌ எல்லா யாண்டும்‌ தொழுதக விள 

தேசு கொள்‌ ஸ்ரீகோ இராசராச சேகரி வன்மரான ஸ்ரீ ராசராச தேவற்கு யாண்டு 
இருபத்தெட்டாவது இராசராச மண்டலத்து 


ரஞ்‌ சோலை ஆயின மாதவராயன்‌ பல்லவரையனைடம்‌ விதி சாத்தனை உம்‌ 
பதிவோளானைடம்‌ சாற்றி இவர்கள்‌ செவி 


ம்‌ ஒன்‌.... 


11௦ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 87/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1088 
ஊர்‌ : சீவலப்பேரி கி.பி. 1913 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | ப்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ன்‌ 
அரசு : இல்லை ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : இல்லை எண்‌ | 8 
இடம்‌ : கருமாணிக்கு ஆழ்வார்கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ ஜகதி - தென்புறம்‌. 


குறிப்புரை : நிலம்‌ பற்றிய குறிப்புகள்‌ துண்டுக்‌ கல்வெட்டு 


1 வ கண்ணாறு (நாரா) 
2. வயச்‌ செய்‌ நீவ 

3. உசெநீ நம 

4. கு ஒன்பதாஞ்‌ செ 

5. ரூ வயகக்‌ செய்நீ 

6. ஈம்‌ இவ்வாழ்வார்க்‌ 

+ 


பட்டனெ முத்தூ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 88/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 3: 04 
அரசு உவ ஊர்க்‌ ந 
அரசன்‌ : - எண்‌ 9 
இடம்‌ :  மேற்படிக்‌ கோயில்‌ அர்த்த மண்டப அதிட்டானம்‌ 


குறிப்புரை : கருமாணிக்க ஆழ்வார்க்கு நலம்‌ தாலனமாக வழங்கப்பட்ட செய்தியைத்‌ 

தருகிறது. 

கல்வெட்டு : 

1. பாயக்‌ கிடந்த புலக்குளம்‌ தண்பொருந்தத்தின்‌ வடகரைக்‌ குளக்குடிக்‌ குளம்‌ 
வணையில்ச்‌ சுற்றும்‌ முற்றும்‌ நீர்‌ செய்யும்‌ மேனோக்கின மரமுங்‌ கீணோக்கன 
கினறும்‌ புற்றுஞ்செ 

2. திருமாலிருஞ்சோலை 


112 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 89/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு ட 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ பண்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ 1௦ 
இடம்‌ : முப்பட்டைக்குமுதம்‌ தென்புற அதிட்டானம்‌. 


குறிப்புரை : நிலை விளக்கு ஒன்று தானமாக வழங்கப்பட்ட செய்தியையும்‌, அதற்காக 


நெய்‌ வழங்கப்பட்ட செய்தியினையும்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


he 
i 


ஷஹிஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌ தனக்கே உரிமை... 
எம்ப பாடியுங்‌ கொல்லமுங்‌ கலிங்கமுந்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டே 
செழியரை தே 

ழில்‌ வளர்‌ ஊழியுல்லா யாண்டுந்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டே செழியரை 
தே 

ன்‌ டு ராஜ ராஜ வள நாட்டு கீழ்‌ களக்‌ கூற்றத்து தென்‌ திருமாலிருஞ்‌ சோலை 
எம்பெருமானுக்கு 

இறையை அச்சுதன்‌ சேவை கலாணி வாணி வச்ச திருவிளக்கு நிலை விளக்கு 
ஒன்று இதனுக்கு நிசத 

னைஞ்சு இவை கொண்டு இத்திருவிளக்கு நெய்‌ முட்டாமல்‌ அட்டு வதான 


113 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 90/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ல்‌ 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு : 2 
அரசு : சோழ அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ 11 
இடம்‌ : கருமாணிக்க ஆழ்வார்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ தென்புற ஜகதி. 


குறிப்புரை : முதலில்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ தொடங்கி இறுதி வட்டெழுத்தில்‌ முடிகிறது. 
விளக்கு ஒன்று தானமாக வழங்கப்பட்ட செய்தியைத்‌ தருகிறது. 
கல்வெட்டு : 
| தீதருளி வேங்கை நாடுங்‌ கங்க பரடியும்‌ நுளம்ப பாடியும்‌... 
2... ஊழியுள்‌ எல்லா யாண்டும்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டேய்‌ செழி... 
3. நாட்டுக்‌ காவிரியின்‌ தென்கரை(க்‌) சத்திரி(ய) சிகாமாணி வளநாட்டுப்‌ 
பட்டின... 


4. பூது விளக்குத்‌ திருமாலிருஞ்சோலை தேவர்க்கு ஒன்று (திருவிரிண்டை)... 


114 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 91/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 23 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை. வரலாற்று ஆண்டு : கி.பி. 1008 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ய 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : இராசராசன்‌ எண்‌ 12 


இடம்‌ : அதிட்டானம்‌. 
குறிப்புரை : மெய்க்கீர்த்தி பகுதி மட்டுமே உள்ளது. செய்திகள்‌ இல்லை. 


கல்வெட்டு : 

1. ஸனக்‌ கொளக்‌ காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடும்‌ கங்கபாடியும்‌ 
நுளம்ப பாடியும்‌ தடிகை பாடியும்‌ குடமலை நாடும்‌ கொல்லமும்‌ கலிங்‌ 

2. கமும்‌ திண்டிறல்‌ வென்றி தண்டார்‌ கொண்டு தன்னெழில்‌ வளர்‌ ஊழியுள்‌ 
எல்லாயாண்டும்‌ தொழுதகை விளங்கும்‌ யாண்டேய்‌ செழியாரைத்‌... 

3. ண்டு இருபத்து மூன்று இராஜராஜ வளநாட்டு கீழ்க்களக்‌ கூற்றத்து 
திருமுக்கூடல்த்‌ தென்‌ திருமாலிருஞ்‌ சோலை நின்றருளின கருமாணிக்க 
ஆழ்வார்‌. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 92/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 43 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி. 1113 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு க 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ | 13 
இடம்‌ : அர்த்தமண்டபம்‌ நுழைவாயில்படி 
குறிப்புரை : அமாவாசை தோறும்‌ சிறப்பு வழிபாடு நடத்துவதற்கு நிலம்‌ 

வழங்கப்பட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு 
1. ஹஹஷிய்ீ புகழ்‌ 16. , ண்டி நாட்டு முடி கொண்ட 
2. மாது விளங்க ஐயமா 17. சோழ வளநாட்டுக்‌ கீழ்‌ 
3. து விரும்ப நிலமகள்‌ நி களகூற்றத்‌ 
க கொடுவர்றகண்‌ ஒன 18. து கங்கை கொண்ட 
6. ௪... (மீனவர்‌) 19. சோழ சதுவேதி மங்கல 
6. இலை கெட வில்லை 20. து மஹாஸலையோம்‌ நம்‌ 
7. ர்குலை தர ஏனை மன்ன(வரி) 21. ஊடு நடுவில்‌ திருமுற்றத்து கூ 
8. ரியலுற்றிழி தர தி.க்கனைத்‌ 55. படகுவறையைகடி அர்‌ 
ஐ... அதன்‌ மரக்‌ உத்தி லக்‌ 23. ௧.... தென்‌ பிடாகை தெ 
ண்ண க்கை 24. ன்‌ திருமால்‌ லிருஞ்சோலை 
11. முழுதுடை கெடு த தாமமது நி 
2. ம றில்‌ தலியா ண்‌ 26. ன்றருளின கருமாணிக்‌ 
13. வத்தி ஸ்ரீ குலோத்து 1 அண்டத்‌ அமாவாசையில்‌ எழுந்‌ 
(படக்க கேழ நேவ்கு மண்‌... ௮. துன திவ்தர்கு குடுத்த 
15. டு ௪ய௩ ஆவது ராஜராஜன்‌ பா “அண சறுக்கு சேர்க 


116 


30. 
31. 
32. 
33, 
34, 
35, 
36. 
37. 


39. 
40. 
41. 
42. 
43. 
44, 
45, 
46. 
47. 


49. 
50. 


தண்‌ பொருந்த ஆற்றுக்கு வட 
க்கும்‌ திரு(வி)ரல்‌ வேலி வாண 
ற்கும்‌ கிழக்கும்‌ காரை யெ 
வுக்கும்‌ தெற்கும்‌ இவை 
னாங்‌ கெல்லைக்கு உள்‌ 

நிலம்‌ கைக்‌ கொண்டுமா 
தோறும்‌ அமாவாஸி (தின) 
த்தன்று வதர்க்கும்‌ தானஇறை 
இலியாக நீரோடட்டி குடு 
இப்படி நீரட்டி குடுத்‌(த) ( ) 
டிய தன்தம்‌ இறை (வேனெ) 
ன்று சொலாகியும்‌ ஆகஇப்‌ 

படி சந்திராதிச்சவர்‌ செல்ல 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெ 

டிக்‌ கொள்ளப்‌ பெறுவாரா(கவு) 
ம்‌ தான ஓலை செ குடு... 
ஸலையோம்‌ கருமாணிக(க) 
ருக்கு இவை திருமங்கலத்து (தி) 
கண்டன்‌ நகரப்‌ (பட்டன்‌) 
இவை திருமங்கலத்து 


ண்டன்‌ தருமிகாம பட்டன்‌ 


117 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 93/2005 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 


எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 28 
: பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி, 1013 
: சீவலப்பேரி 
: தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 

: வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு : 
: சோர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
: முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ | 14 
: பெருமாள்கோவில்‌ கருவறை வடபுற அதிட்டாம்‌. 


தென்திருமாலிருஞ்சோலை பெருமானுக்கு முரப்பு நாட்டு நாட்டார்‌ 
நிலதானம்‌ கொடுத்த செய்தியைத்‌ தருகிறது. 


2. டியும்‌ தடிய பாடியும்‌ மலை நாடும்‌ கொல்லமும்‌ கலிங்கமும்‌ எண்டிசை 
புகழ்தர 
3. ம்‌ திண்டிறல்‌ வென்றி தண்டால்‌ கொண்டு தன்னெழில்‌ வளர்‌ ஊழீ உள்‌ 


எல்லாயாண்டு தொழுதக விளங்கும்‌... செழிய(ர) 


4. ள்‌ ராஜராஜகேசரி வர்மராயின ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு இருவத்‌ 
தெட்டாவது இராசராச மண்டலத்து 


5.  தென்திருமாலிருஞ்‌ சோலை எம்பெருமானுக்கு திரு (வாய்‌) உத்திராடம்‌ யினவி 
திருவோணமும்‌ நீர்தா........ 

6. ய்‌ விதாக வைச்சு குடுத்த பூமி கூடலூர்‌ நிலம்‌ (இ) ட்ட காலால்‌ நீர்‌ இறைச்சு 
நிலலூடிவை படரால்‌ செய்‌... 


7. லன்‌ வளாகம்‌ நீரோ டட்டிக்குடுத்தோம்‌ முரப்பு னாட்டு நாட்டோம்‌ இப்பூமி 
சந்திராதித்தவல்‌ இஞ்ஞாளில்‌ செல்‌... 

8. (ளாள்‌(£) டிவை வச்சுக்குடுத்தோமுரப்புநாட்டு நாட்டோம்‌ இவ்வூர்‌ இவை 
அரையன்‌ தேவத்தின்‌ எழுத்து... 


118 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 94/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1013 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு ந, 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ | 15 
இடம்‌ : திருமாலிருஞ்சோலை கோவில்‌ கருவறை அதிட்டானம்‌ வடபுற ஜகதி. 


குறிப்புரை : மூன்று நபர்களின்‌ நன்மைக்காக செங்கோடும்‌ செந்தில்‌ என்பவன்‌ 


நிலக்கொடை செய்ததைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 


பி 


போல பெருநிலச்‌ செல்வியும்‌ தனக்கேய்‌ உரிமை பூண்டமை மனக்கொள 
காந்தளூர்ச்சாலை கலமறுத்தருளி வேங்கைநாடு 

யும்‌ நுளம்ப பாடியும்‌ தடிகை பாடியும்‌ குடமலை நாடும்‌ கொல்லமும்‌ கலிங்கமும்‌ 
எண்டிசை புகழ்தர... 

ரை இலக்கமும்‌ திண்டிறல்‌ வென்றித்‌ தண்டால்‌ கொண்டு தன்னெழில்‌ வளர்‌ 
ஊழிஉள்‌ எல்லா யாண்டும்‌ தொழுதகை விள 

த்தேசு கொள்‌ ஸ்ரீகோராசராச ராசகேசரி வன்மராயின ஸ்ரீராசராச தேவற்கு யா 
இருபத்தெட்டாவது இராசராசன்‌ மண்டலத்து... 

யஞ்சோலை ஆயின மாண்டராயன்‌ வல்லவரையனையும்‌ (க)திச்‌ சாத்தனையும்‌ 
ஆதி வேளரையும்‌ சாற்றி இவகள - பூமி 

எல்லை பெருங்கலூர்க்குக்‌ கிழக்கும்‌ வடவெல்லை இக்காலுக்கு வாய்க்காலுக்கு 
மேற்க்கும்‌ இம்மிலைத்த பெ 

ரைச்‌ சாத்தில்‌ பாகமும்‌ நீரோடு அட்டி இறை இலி ஆக குடுத்‌ தோம்‌ 
தென்திருமாலிருஞ்சோலை எம்பெருமானையயும்‌) 

குடுத்தேன்‌... செங்கோடும்‌ செந்தில்‌ இப்பரிசும்‌ படுவதால்‌ (-). இம்‌ மரியாதை 
- இப்பூமி குடுத்தே (£) கொ 

... சசபைக்கு (அதிலும்‌) சாற்றுஊர்‌ கண்ணித்‌ தலை மூவரங்கனெழுத்து இவை 
சோணிகசேரி எழுத்து. 


119 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 95/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : 10ஆம்‌ 
ஊர்‌ : சீவலப்பேரி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | க 
எழுத்து : வட்டம்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு ட ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 16 
இடம்‌ : தென்திருமாலிருஞ்சோலை அழகர்கோயில்‌ கருவறை அதிட்டானம்‌ 
வடபுற ஜகதி. 
குறிப்புரை : கல்வெட்டின்‌ இறுதிப்பகுதி பலர்‌ கையெழுத்திட்டுள்ள செய்தியைத்‌ 
தருகிறது. 
கல்வெட்டு : 


1. எழுத்து முரப்புநாட்டு கூடலூர்‌ எழுவனரங்கனெழுத்து முரப்பு நாட்டு கூடலூர்‌ 
அரையன்‌ தேயத்தின்‌ எழுத்து முரப்புநா 

2, ட்டு கூடலூர்‌ செந்தில்‌ வீரன்‌ நானகோளரி சிங்ககுல வல்ல வரையனெழுத்து 
முரப்பு நாட்டு கூடலூர்‌ என்பானெழுத்து முரப்பு நாட்டு. 

3. கூடலூர்‌ தரணிக னெழுத்து இப்படி அறிவேன்‌ செங்கோ(ன்‌)ஞ்‌ செந்தில்‌ எழுத்து 11 


120 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 96/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 23 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1008 
ஊர்‌ : சீவலப்பேரி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 414/ 

1906 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு | ல 
அரசு : சோழ அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ ச 
இடம்‌ : தென்திருமால்‌ இருஞ்சோலை கருவறை மேற்கு குமுதப்படை 
குறிப்புரை : இராசராசன்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது கல்வெட்டு 
முற்றுப்பெறவில்லை. 

கல்வெட்டு : 


1. எக்‌ காந்தளூர்‌ சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடுங்‌ கங்க பாடியும்‌ தடிகை 
பாடியும்‌ குட மலை நாடும்‌ கொல்லமுங்‌ கலிங்கமு... 

2. கமும்‌ திண்டிறல்‌ வென்றி தண்டாற்கொண்டு தன்னெழில்‌ வளர்‌ ஊழியுள்‌ 
எல்லா யாண்டும்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டேய்‌ செழியரைத்‌... 

3, ண்டு இருபத்து மூன்றாவது இராஜராஜ வளநாட்டு கீழ்களக்‌ கூற்றத்து 
திருமுக்கூடல்‌ தென்திருமாலிருஞ்சோலை நின்றருளின கருமாணிக்க தேவர்க்கு. 


121 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை ' தொடர்‌ எண்‌ : 97/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 35 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1230 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை se 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ பு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 1 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ உள்‌ திருச்சுற்று வெளிப்பறச்சுவர்‌ கிழக்கு. 


குறிப்புரை : தாரை ஊதிகள்‌ சின்னமூதிகள்‌ ஆகிய கோயிற்‌ இசைப்‌ பணியாளர்களுக்கு 


வழங்கிய ஊதியம்‌ பற்றி குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு : 


ஆ ன 47 ஆ. நரன்‌ 1 னு 


10. 
ம்‌ 


1, 
13. 


14. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருவாய்க்கேள்‌ விக்குமேல்‌ ஸ்ரீகோமாற பன்மரான திரிபுவனச்‌ சக்‌ 
கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு பதினைஞ்‌ சு வது அருளிச்சை 
யல்‌ உடையார்‌ திருநெல்வேலி உடைய நாயனார்கோயில்‌ பதிபாத மூல 
பட்டுடைய பஞ்சாச்சாரிய தேவகன்மிகளுக்கு தானப்‌ பெரு(ம்‌) 
உ (தி) ௬ முள......க.....புதே..... 
கை ஒன்றும்‌......... தாரை ஊதிகள்‌ பேர்‌ இரண்டுக்கும்‌ சின்னமு 
தி பேர்‌ ஒன்று...... பேர்‌ பத்துக்கு ப(த)னஞ்சு வய்யாசி மாஸ முதல்‌ ஆண்டு ஒன்றுக்‌ 
கு இக...ற்றில்‌....டை...பேர்‌ ஒன்றுக்கு அச்சு நாலரையாக வந்த அச்சு 
நாற்பத்தைஞ்சுக்கு 
நர தொங்க....சி மங்கலத்தில்‌ (கிழாவான) ங்கிற்று வழி செல்லும்‌ அச்சு 
நாற்பத்திர(ண்டு) 
செங்காணிப்‌ பிற... செல்லும்‌ அச்சில்‌ மூன்றும்‌ ஆக நற்பத்தைஞ்சச்சு ஆஉடை வழிஇ 
இக்கோட கள்‌ (தி)......... மலைமண்டல(த்து) அழகிய பாண்டிய... ந்த மீட்டான்‌ 
திருக்கை 
ய்யாலு 0..... கத்தூர்‌ கையாலும்‌... தரவிட்டுக்‌ கொண்டு சந்திராதித்தவற்‌ தரு... 
சாட்டிக்கு... வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொள்க இவை செம்பிய 
தரைய 
ன்‌ எழுத்து 

122 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 98/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : கமஸ்கிருதம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : கிரந்தம்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு தப ஊர்க்‌ மணை 
அரசன்‌ : - எண்‌ 2 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ உள்‌ திருச்சுற்று வெளிப்புறச்சுவர்‌. 


ப்புரை : பட்ட விருச்‌ பற்றிக்‌ கூறும்‌ வடமொழிக்‌ கல்வெட்டாக 
ருத்‌ ந று 
இருக்கலாம்‌. 


ஷஹிஸ்ரீ உஜீது கோ ஈஒவே௱ 
ஸுலோஸள தீ நு லட்டவிரு 
நாஹவேதேஷா - இஸநபுலே 
த:கமி௨ நிறு பைஹலை$ஸ௰ 


ஓமேகற க்ஷதிபதிஸே ஏளுது 
லவஸாக றோஷவஸமகூம 


1 

2 

3 

4 

5. ஓறகாந்து நை : வ.டாஸாஃக.. 
6 

7 

8 ஹாமகாதீ விலவாலேறணஹ 
9 


வாநிவதே: ௨ ஹஹிஷஸ்ரீ।- 


123 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 99/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ௮ 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு தத 

ஊர்‌ : திருநெல்வேலி 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ஞு 

அரசு : ல ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 3 

இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ மணிமண்டபம்‌ தரைப்பகுதி. 

குறிப்புரை : கங்க நாடாழ்வான்‌ என்பவன்‌ இக்கோயிலில்‌ செய்த பணியைத்‌ 
தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு : 

1.  திருமறைக்காட்டில்‌ 

2.  வந்தேவர்கள்‌ அண்‌ 

3. ணாமலையர்‌ ஆனக 

4.  ஙகணாடாழ்வார்‌ 

5. இக்கோயில்‌ எழுந்தரு(ளி) 

... தது. என்னன ம-ணிர 

1 கக நல்‌-ரா- 


124 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 100/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ஆறு(6) நாள்‌ 136 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | ன 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ப்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ பண்‌ 
அரசன்‌ : கோநேரின்மை கொண்டான்‌ எண்‌ 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ உள்திருச்சுற்று கிழக்கு வெளிப்புறச்சுவர்‌. 


குறிப்புரை : தன்‌ பிறந்த நாள்‌ அவிட்டத்தன்று நெல்லையப்பருக்குச்‌ சிறப்பு வழிபாடு 


நடைபெற வாணகோவரையன்‌ தானம்‌ வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்ரவத்தி கோநேரிமேல்‌ கொண்டான்‌ உடையார்‌ 
திருநெல்வே 

2. லி உடையார்கோயில்‌ பதிபாத மூலப்பட்டுடையப்‌ பஞ்சாசாரியத்‌ தேவ 
கன்மிகளுக்கு இந்நா 

3. (ய) னார்க்கு ஐற்பிசி மாதத்து நம்‌ ஆட்டை பிறந்த நாள()ன அவ்விட்டத்து 
அமுது செ(ய்ய)ப்‌ பண்ணும்‌ திருப்பா 

4. வாடைக்கு வீரநாராயண பேர்‌ ஆனவாண கோவரை (ய)ர்‌ காணியான ஆண்மர்‌ 
நாட்டு வேண்ட வளந்த (நல்‌) 

5. லூரான்‌ வேப்பந்தை இவர்‌ மகன்‌ இராசவாண வாணகோவரையரான மாளுவ 
சக்கரவர்த்தி 

6. களுக்குக்‌ காணியாகவும்‌ இந்நாயனார்க்கு இத்‌...தானமாகவும்‌ ஆறாவது கார்த்திகை 
மாத முதல்‌ தந்து இவ்வூர்க்கு அகம்கடமை அ 

7. ந்தராயம்‌ பொன்வரி வினியோகம்‌ ஊர்‌ வினியோகம்‌ நாட்டு வினியோகம்‌ 
கொற்றிலக்கை கடைக்கா 

க... ற்ை இலக்கை பஞ்சுபிலி..... எழுத்து வினியோகம்‌ வகை வினியோகம்‌ 
மனவரி... 

9. ரி இனவரி ஆள்‌ வரி மனைவரி தறிஇறை செக்கிறை தட்டொலி தட்டார்‌ 


பாட்டம்‌... (அனை) 


125 


10. 


க 


12. 


13. 


14. 


15. 


த்து உபாதிகளும்‌ உட்பட ஆறாவது காத்திகை மாதமுதல ஆண்டு ஒனறுக்கு 
நானூறு பணம்‌ இறுப்பதாகவு 

வும்‌ சொல்லி வரியிலும்‌ கழிக்கச்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு இந்நாள்‌ முதல 
ஆண்டு ஒன்றுக்கு இப்பணம்‌ 

நானூறும்‌ இறுப்பித்துக்‌ கொண்டு திருப்பாறுவை(யு)ம்‌ தாழ அமுது செய்யப்‌ 
பண்ணவும்‌ இப்படிக்கு இவ்வோ 

லை பிடி பாடாகக்‌ கொண்டு சந்திரா(த)தவற்‌ செல்ல இவ்வூர்‌ நான்கெல்லை 


-(யு)ம்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொ 


(ஈ)ள்கவும்‌ ௨. இவை துஞ்சலூருடையான்‌ எழுத்து உ இவை சுந்தர பாண்டியப்‌ 
பல்லவராய(ன்‌) எழுத்துஉ 


யாண்டு நாள்ள ௩௰சு 


126 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 101/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : ௮ 
அரசு : - ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 5 
இடம்‌ : அ/மி நெல்லையப்பர்‌ கோயில்‌ மணி மண்டபம்‌ தரைப்பகுதி. 


குறிப்புரை : சூரிய நாராயணன்‌ என்னும்‌ பக்தனின்‌ சேவை குறிக்கப்படுகிறது. 


கல்வெட்டு 

1. யாகி நந்தா 
2. மகன சூரிய 
3 நாராயணன 
4. சதா சேர்வை 


127 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 102/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ஸ்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ எண்‌ | 7 
சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ உள்திருச்சுற்று வெளிப்புறச்‌ சுவர்‌ கிழக்குப்‌ 


பகுதி. 


குறிப்புரை : குலசேகர சதுர்வேதி மங்கலத்துச்‌ சபையார்க்கு ஒப்படைக்கப்பட்ட 


ஒருபணி குறிக்கப்படுகிறது. கல்வெட்டு சிதைவால்‌ செய்தி 
முழுமையாக இல்லை. 


கல்வெட்டு : 

1.  (இவ்வகைக்கு மேல்‌) கோமாற பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ சோழ நாடு 
கொண்டருளிய ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு... வது 

2. - ற்தி கோனேரின்மை கொண்டான்‌ திருநெல்வேலி குலசேகர 
சதுவேசிமங்கலத்து ஸலையாற்கு தங்களுடுத்த 

3. ன்று தரத்திலே இறுக்கப்பெ(ற) வேணுமென்றுங்‌ கண்டிய தேவர்‌ 
சொல்லுகையாலே அப்பணி செய்வதாகச்‌ சொன்னே (ந்‌) தங்களு 

4. வது.......... மூன்று தரத்திலே... க இப்படி செய்விப்பதாக சுந்தரபாண்டிய 
வாணாதிராயன்‌ ஆன 

ப அதத னான்‌ ப்பரையன்‌ கி.... மூன்றாவது நான்‌ எளுபத்து நாலினால்‌ இவை தென்னவ 
தரய னெழுத்தினாலும்‌ இவை சுந்த 

6. ர பாண்டிய பல்லவதரையன்‌ எழுத்து. 


128 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 103/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 37 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : ௮ 

ஊர்‌ : திருநெல்வேலி 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ன 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : கோனேரி மேல்‌ கொண்டான்‌ எண்‌ | 8 


: நெல்லையப்பர்‌ கோவில்‌ உள்திருச்சுற்று வெளிப்புறச்சுவர்‌ கிழக்கு. 


குறிப்புரை : மாலைப்பொழுதில்‌ இடைத்தூபங்‌ குலசேகரன்‌ பேரில்‌ சந்தி 


எடுப்பதற்காக நெல்‌ 90 கலம்‌ கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 
குலசேகரன்‌ பெயரல்‌ திருநந்தவனம்‌ ஒன்றும்‌ அமைக்கப்பட்டுள்ளது 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


io 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ கோனேரி மேல்‌ கொண்டான்‌ உடையார்‌ 
திரு 

நெல்வேலி உடைய நாயனார்‌ கோயில்‌ பதிபாத மூலப்பட்டுடை பஞ்சாசாரிய 
தேவகன்‌ 

மிகளுக்கு இந்நாயநாற்கு அந்தியம்‌ பொழுது கிடைத்த தூபங்‌ குலசேகரன்‌ 
என்னும்‌ பே 

ரால்‌ சந்திக்கு திருமஞ்சனப்‌ பள்ளி திருமஞ்சனக்‌ குடம்‌ அறும்‌ திருமேற்ப்‌ பூச்சு ஒன்‌ 
றே கால்ப்‌ பலமும்‌ பனிநீர்‌ அழாக்கே யொரு செவிடும்‌ ப(ச்‌)சைக்‌ கற்ப்பூர 
மூன்று மஞ்சாடியும்கு 

ங்குமம்‌ மூன்று மஞ்சாடியும்‌ ஏலம்‌ஒ ன்றே காற்ச்‌ செவிடும்‌ ஆறு தேங்காயும்‌ 
அறுபல 

உப்பும்‌ வாழைப்பழம்‌ பத்தும்‌ அடைக்காய்‌ அமுது அறுபத்‌ தஞ்சும்‌ இலையமுது 
நூற்று முப்பது 

ம்‌ கையில்‌ மொரு சே குடு(ப்ப) மேலை வாக்காலில்‌ உடைப்பில்‌ எழுந்தருளி 
இருக்கும்‌ திருஞானம்‌ 


129 


10. 


டி 


2 


13. 


14, 


15. 


16. 


Li: 


அமுது செய்த பிள்ளையார்‌ நாயனார்க்குச்‌ சிறுதலைச்‌ சந்தி அனவரதானனால்‌ 
பலகைத்‌ தலையில்‌ 

போனகத்துக்கு அளிக்கும்‌ அரிசி குறுணியும்‌ கறியமுது பதின்பலமும 
பறுப்பமுது ஆழாக்கும்‌ மிளக 

முது ஒரு பிடியும்‌ விறகு பத்தும்‌ அடைக்காயமுது பத்தும்‌ இலையமுது இருவதும்‌ 
குலை சேகரன்தி 

ருனந்தவனம்‌ செய்யும்‌ பேர்‌இருவருக்கு பேர்‌ ஒன்றுக்கு நெல்லு குறுணி 
முன்னாழியா(கஆ) ண்டு ஒன்றுக்குசெ 

ல்லு நெல்லு தொண்ணூறு கலமும்‌ இவர்களுக்கு இலக்கைக்கு...ஈம்‌ 
முப்பத்தாறும்‌ ஆக இப்படிய 

(வ)ன்தவை னாயனார்‌ கோயிலில்‌ செலுத்த மிகுதியால்‌ வரும்‌ முதலிலே 
மூன்‌(றா)வதின்‌ எதிர்‌ ஏழாவது ஆடி மாதத்‌ 

துனாலான்‌ தியதி முதல்‌ சந்திராதித்தவற்ச்‌ செல்வதாக இவ்வோலை பிடிபாடாக 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ 

வெட்டிக்‌ கொள்க இப்படிச்‌ சொல்‌(லு)வதுக்குக்‌ காங்கை மனடைப்பி சிலுக்கன்‌ 
கனைப்‌ போதக்காட்டச்‌ 

ச்‌ சொன்னோம்‌ இவை பழந்தீப ராயன்‌ எழுத்து யாண்டு மூன்றாவது நாள்‌ சன 
சுரு (1665) இவை செம்பியத (ரை)யன்‌ எழுத்து. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 10௦4/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1230 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந்த 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ | 9 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ உள்திருச்சுற்று வெளிப்புறம்‌ கிழக்கு 


மணிமண்டபம்‌ வாயிலுக்கு வடக்கு. 


குறிப்புரை : சுத்தமல்லிப்‌ பெருந்தெருவில்‌ வாழ்ந்த சங்கரப்பாடியார்‌ மலை 


மண்டலத்து விக்கிரமன்‌ காமனான சேரமான்‌ தோழனுடன்‌ செய்து - 
கொண்ட ஒப்பந்தம்‌. சந்தியா தீபத்துக்குத்‌ தினம்‌ உழக்கெண்ணை 
விடுவதாக ஒத்துக்கொண்டு அதற்காக 80 ஆனைஅச்சு வழங்கப்‌ 


பட்டுள்ளது. 

கல்வெட்டு 

ந்‌ அக்‌ (திருமாக்கி)............. புவனச்‌ சக்கரவத்திகள்‌ சோணாடு 
வழங்கியருளிய(ஸ்ரீசுந்‌) 

2. தர பாண்டிய தேவற்கு யாண்டு ய௪(வது) கீழ்‌ வெம்ப நாட்டுத்‌ 
திருநெல்வேலியான சுத்தமல்லிப்‌ பெருந்தெருவில்‌ 

3. ச்‌ சங்கரன்‌ பாடியாநேம்‌ மலைமண்டலத்து வரையனூர்‌ விக்கி(ரமற்‌) காமனான 
சேரமான்‌ தோழற்கு பிடபாடு குடுத்தபிரிசா 

4. வது கீழ்‌ வெம்ப நாட்டுத்‌ திருநெல்வேலி ஸ்ரீமுலத்தான முடைய நாயனாற்கு 
சந்தியா தீபத்துக்கு நித்தம்‌ உழக்கெண்ணைக்கு எரி 

5.  நாயனாற்கு விடுகிற படி ஓடே விடு வெ நாக இவர்‌ பக்கல்‌ இ (வாட்டை) சித்திர 
மாதத்து முகு வியா(ழ)க்கிழமையும்‌ உத்திரத்தின்‌ நாள்‌ கொண்‌்(ட) 

6. (அ) ன்றாடு நல்லானை (அய) இவ்வச்சு... ம்‌ கைக்‌ கொண்டு உடை (யாற்கு) 
விடுகிறபடி ஓடே சி (மூல)த்தானம்‌ உடைய நாயனாற்குத்‌ 

அனாள்‌ த்த.....சுத்தமல்லி பெருந்தெருவில்‌ 

ததத னன இவை......ழார்‌ 

9. எழுத்து இவை...... றக்கு குலசேகர தனம ஏப 

10. ராமன்‌ தற்குறி......... க்கு இவை ஆனந்தக்‌ கூத்தன்‌ எழுத்து 

11. இப்டிக்‌ கிவை (ப)... 


131 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 
வட்டம்‌ : திருநெல்வேலி 


ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ப்ளு 
அரசன்‌ ; - 
இடம்‌ 
கிழக்கு. 
குறிப்புரை : 
திருநெல்வேலி 
கல்வெட்டு 
தன்‌: பகல்‌ பெருந்தெருவில்‌......... 
ன 
3. 
4. 
5. 
6. 
£0 தென்வூர்‌(ச) என்னாமே 
. ளகான்‌ க்கல்‌ (இரண்ட) 
8. 
10. 
Ai: 
ல்‌ 
13. 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ] 
முதல்‌ பதிப்பு 

ஊர்க்‌ பயல்‌: 


எண்‌ 


105/2005 


10 


: மணிமண்டப வாயிலுக்கு வடக்கில்‌ முதல்‌ திருச்சுற்று வெளிப்புறச்‌ சுவர்‌ 


பெருந்தெருவில்‌ வைகாசி மாத திருக்கல்யாண திருவிழாவின்‌ போது 


உடைய நாயனார்‌ எழுந்தருளியமையால்‌ 


உழக்கெண்ணை நாள்‌ஒன்றுக்கு அக்கோயிலுக்கு அளப்பதாக 
சங்கரப்பாடியார்‌ எழுதிக்‌ கொடுத்த செய்தியைத்‌ தருகிறது. 


0... க்கால்‌ உடைப்பில்‌ திருஞான - (அ) முது செய்த (பிள்‌)ளையார்‌ நாய 


னார்‌ இவ்வாட்டை வைகாசி மாதது (ம) - (த)த்து திருக்கல்லியாணம்மா- 


ஆகிற வன்று எங்கள்‌ தெருவில்‌ எழு(ந்த)ருளினமையில்‌ நாங்கள்‌ ஊ 


டைந்து நித்த நிமிந்தமாக உடையார்‌ திருநெல்வேலி உடையார்‌ 


(ய) னார்க்கு அளக்கும்‌ பெரும்படியோடே நாளொன்றுக்கு உழக்கு எண்‌ 


(ஏ) ண்ணி படியோடே ஏற்றி அளப்போமாக - வும்‌ இப்ப 


டி வெட்டிக்குடுத்தோம்‌ சங்கர பாடிய ரோம்‌ விழ, 


க்கு லேவதிகளம்‌ போதிராயன்‌ எழுத்து (இவை) நந்திவர்நா... 
போதியராய எழுத்து இவை மாணிக்க வாசகன்‌ எழுத்து இவை 


ன்‌ எழுத்து இவை உத்தம்பலன்‌ எழுத்து இவை - ராயன்‌ எழுத்துஇப்ப... 


132 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 10௦6/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 1541 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1232 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட 4 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ | 11 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மணிமண்டபத்தின்‌ வடக்கு முப்பட்டைக்‌ 
குமுதம்‌. 


குறிப்புரை : உலகுய்யவந்த பெருமாள்‌ வெள்ளி ஆலத்‌ தட்டும்‌, பித்தளை கிடாரம்‌ 
ஒன்றும்‌ திருநெல்வேலி நாயனார்க்கு வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 

1. திரிபுவன சக்கரவத்திகள்‌ சோணாடு கொண்டு முடி கொண்ட சோழ புரத்து வீரா 
ஷேகம்‌ பண்ணியருளிய சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு யரு வதின்‌ 
எதிராமாண்டு 

2,  தேவானாரு மகனார்‌ உலகுய்ய வந்த பெருமாள்‌ உடையார்‌ திருநெல்வேலி 
யுடைய நாயனாற்கு இட்ட வெள்ளித்‌ திருவாலத்‌ தட்டி ஒன்றினால்‌... 


த்‌ உ யாக இட்ட பித்தளை கிடாரம்‌ ஒன்றினால்‌ எடை முன்னூற்றுப்‌ பலம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 107/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு இ 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1222 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு தண 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ மண்‌ 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 12 
இடம்‌ : மணிமண்டப வாயிலுக்கு வடக்கு முதல்‌ திருச்சுற்று வெளிப்புறச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது - மதுரை திருவாலாவாயுடையார்‌ 


கோயில்‌ (மீனாட்சி கோயில்‌) தேவரடியான்‌ நக்கன்‌ ராஜேஸ்வரபுஜங்கத்‌ 
தலைக்கோலி என்பவள்‌ விற்றுக்‌ கொடுத்த நிலம்‌ எல்கைகளுடன்‌ 


கூறப்படுகிறது. 

கல்வெட்டு 

ட. அடல்‌ பயில்‌ கூதி ஸ்ரீ கோமுறை கோமாற 

ப அதது ணத அத திரிபுவன சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ......... தேவற்கு யாண்டு 6வது த்து 

12. த்து 3௦மோஜி கிராமத்து சி வண்ண கோதிரத்து அபிநாசி பண்டிதப்‌ 
பட்டாரகர்க்கு மாடக்குளம்‌ கீழ்ம 

13. துரை உடையார்‌ திருவாலாவாயுடைய னாயனார்‌ கோயில்‌ பதியிலாரில்‌ நக்‌(௧)ன 
ஷிஷேகஞ்சா 

14. தும்‌ பெருமானான ராஜவேஸ்யா புஜங்கத்‌ தலைக்கோலியேன்‌ விலைப்‌ ரமாணம்‌ 
பண்ணிக்குடுத்த 

15. பரிசாவது இவற்கு விற்றுக்குடுத்த நிலமாவது கீழ்‌ வெ(ம்‌)பை நாட்டு 
திருநெல்வேலியில்‌ எங்‌ 

16. ஞூர்‌ காணிபுறவு முறைப்‌ பங்காய்‌ இறையிலியான நிலத்தில 
பொன்னம்பலங்காட்டின பெரு 

17. (மாள்‌) .... ண்டான்‌ வாய்க்காலுக்கு தெற்கு கிழக்கு... கண்ணாற்றில்‌... 

18. ங்‌ கண்ணாற்நிலும்‌ முதல்ச்‌ செ(ய்‌) நிலம்‌ முக்காணியும்‌ இரண்டாஞ்‌ செய்நிலம்‌ 


அரைமாவும்‌ வதிக்கு மேற்கு ஐஞ்சாங்‌ 
134 


19. 


20. 


21, 


22. 


கண்ணாற்றிலும்‌ ஆறாங்‌ கண்ணாற்றிலும்‌ கருங்காலுக்கு கிழக்கு முதற்செ 
முக்காணியும்‌ ஆதித்தடி மூன்றினால்‌ 

நிலம்‌ இரண்டு மாவும்‌ கண்ணாறில்‌... வின்கீழ்செ ஒருமா முக்காணிக்கு 
எல்லையாவது கீழெல்லை ஆழ 

ங்காலுக்கு மேற்கும்‌ தென்னெல்லை ஆழங்காலுக்கு மேற்கும்‌ மே லெ(ல்‌)லை 
கருங்காலுக்கு கிழக்கும்‌ வடவெல்லை 

மேற்காலுக்கு தெற்கும்‌ இன்னாகெல்லைக்குள்‌ பட்ட தடிமூன்றினால்‌ நிலம்‌ 
ஒருமாமுக்காணியும்‌ இத்‌... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 108/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு ட 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ | 18 
இடம்‌ : முதல்‌ திருச்சுற்றுச்சுவர்‌ வடக்குவெளிப்புறம்‌ சகஸ்ரலிங்கம்‌ சன்னதிக்கு 


தெற்கில்‌ 


குறிப்புரை : தடாசிரமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ நொந்தா விளக்கு எரிவதற்காக 


நித்தம்‌ உழக்கு எண்ணை வழங்குவதற்காக வாணியர்கள்‌ இசைந்ததைக்‌ 
கூறுகிறது. 


கல்வெட்டு : 


ம்‌ 4 3 ச & 49 19 


12. 
13. 
14, 


ஹஹஷிஸ்ரீ ஸ்ரீகோச்சடையன்மரான... .தி,ல*வனச்ச-.. 
வத்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ௪ வது கீழ வெம்பந 
£ட்டுத்‌ திருநெல்வேலியில்‌ சுத்த வல்லிப்‌ பெருந்தெருவில்‌ வா 
ணிய (மக்‌) களோம்‌ மலைமண்டலத்து மலையாம்‌ பிராமணரில்‌ மே 
(ல்‌) மனை நாராயணன்‌ உருத்திர(மாளன்‌) இவ்வாட்டை வைகாசி (மீ”) ௨௰க 
தியதி செவ்வாய்க்‌ கிழமையும்‌ பெற்‌(ற) (அ)த்த நாள்‌ கல்லிலுஞ்‌ செ 
ம்பிலும்‌ வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது நாயனார்‌ திருநெல்வேலிஉ 
டைய நாயனார்‌ கோயிலில்‌ தடார(சிர்‌)ம்‌ முடைய நாயனா 
ற்கு நித்தநிமந்தமாக அனவரதானனால்‌ உழக்குகெண்ணை திரு 
நந்தா விளக்குக்கு நாயனாற்கு செல்வதாக வெண்ணை உழக்கும்‌ அளப்போமாக. 
இவ்வுருத்திப்பிள்ளை பக்கலே எம்மிலிசைந்த விலைப்‌ பொருள்‌ இந்நாளி 
லே கைய்யிலே கையறக்‌ கொண்டு இத்திரு ந(ந்‌தா விளக்கு சந்திராதித்தவர்‌ 
(செல்‌) வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌... குடுத்‌(தோம்‌) னா£ 

136 


15. 
16. 
சிக 


18. 


19. 
20. 


ரம்மண(ரி)ல்‌ உருத்திரப்‌ பிள்ளைக்கு இவைதன்‌ ௦...றிேன்‌எ)ழுத்து இப்படிக்கி 
வை நந்தி த்தராயன்‌ எழுத்து இப்படிக்கிவை மாபோதயன்‌ எழுத்து இப்‌ 
ப்படிக்கிவை மாணிக்கவாசகன்‌ எழுத்து இப்படிக்கிவை சேர மா(ன்‌) தோழன்‌ 
எழு 

த்து இப்படிக்கிவை சமைய சேனாபதி எழுத்து இப்படிக்கிவை நகர(சே)னாபதி 
எழுத்து இப்ப 

டிக்கிவை வைகைய்‌ ராயன்‌ எழுத்து இப்படிக்கிவை திருநெல்வேலி உடையான்‌ 
எழுத்து இப்படிக்கிவை உத்தம பாலன்‌ எழுத்து உ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 109/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ ணு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு வு 
அரசு உல ஊர்க்‌ பவள்‌ 
அரசன்‌ : - எண்‌ 19 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று வடகிழக்கில்‌ உள்ள 


நூற்றுக்கால்‌ மண்டபத்‌ தூண்‌ (வாயில்‌ மேற்குத்தூண்‌ தெற்கு) 


குறிப்புரை : பாடல்‌ கல்வெட்டு, இக்குறி உள்ள இடங்களில்‌ பிரித்துப்‌ படித்தால்‌ 


இப்பாடல்‌ விளங்கும்‌. 


கல்வெட்டு : 


ய 
2 
3 
4 
ஓ. 
6 
டர 
8 
9 


ஸவஸதிஸ்ரீ கொடித்தலம்புள்‌ 
வைத்த நாள்‌ கண்டிலா 

ற்‌ கொற்றவரில்‌, படித்தலைக 
வற்‌ செய்ய மாலாய பதிணெல்‌ 
லி வானவன்‌ பொன்‌,னடித்த 
லங்‌ கண்டு தன்‌ அன்பு வைத்‌ 
தான்‌ னறயனறியா, முடித்‌ தல 
ங்‌ கண்டு வைத்தான்‌ அபிே 
ஷக முகில்‌ வண்ணனே உ 


138 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி 


110/2005 
இல்லை 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 


வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 

ஊர்‌ : திருநெல்வேலி 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட்டது. 

அரசு தபு ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ 20 

இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ பிரகாரம்‌ வடகிழக்கு மூலையில்‌ 
உள்ள நூற்றுக்கால்‌ மண்டபம்‌ (வாயில்‌ கிழக்கு தூண்‌ கிழக்கு) 

குறிப்புரை : பாடல்‌ கல்வெட்டு நெல்லை கோயிலில்‌ கல்வேலி (சுற்றுச்‌ சுவர்‌) 
கட்டிய களப்பாளன்‌ பற்றிப்‌ புகழ்ந்து பாடும்‌ கல்வெட்டு. 

கல்வெட்டு : 

1.  ஸவஸதிஸ்ரீ நெல்வேலி நா 

2.  யகற்கு நின்றொரு வனாயினா 

3. ன்‌, கல்வேலி செய்த களப்‌ 

4. பாளன்‌, சொல்வேலிப்‌ - பைச்‌ 

5.  சைத்தமிழீன்ற பாவலர்‌ த 

6. ங்‌ காவலராந்‌, தச்சற்‌ கடி 

7. மையாய்த்‌ தான்‌- 


139 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 111/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை |, - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ! 
அரசு உவ ஊர்க்‌ கல்வெட்டு : 21 
அரசன்‌ : மாறவர்ம சுந்தரபாண்டியன்‌ எண்‌ | 


: நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ பிரகாரம்‌ வடகிழக்கு மூலை 
நூற்றுக்கால்‌ மண்டபம்‌ கிழக்குத்‌ தூண்‌ தெற்குப்‌ பக்கம்‌ 


குறிப்புரை : குருகுலத்தரையன்‌ தன்பெயரில்‌ சந்தி வழிபாடு ஏற்படுத்திப்‌ பல 


தானங்கள்‌ செய்ததைப்‌ பாடல்‌ வடிவில்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ தேங்கமழ்‌ னானை 

2. ச்‌ சிற்றூருடையான்‌, ஓங்கிய 

3. காடைக்கை உய்ய நின்றாடி, 

4. பங்கய மடந்தை விரும்பிய 

5. பனைத்‌ தோட்‌, கொங்கலர்‌ ந 

6. றுந்தார்க்குருகுலத்‌ தரையன்‌ 

7. பொன்புனை கலனோடு போ 

8. கம்‌ பெருக, தன்பெயர்‌ வழு 

9. வாச்‌ சந்தி கட்டி யொலிக்க, (ல்‌) அ 
1௦. ந்‌ நீர்‌ நெல்லி யிலு யாதவன்‌ பலி 
11. க்கலத்தி(ரு)க்கை மாற்றினன்‌ பரிந்‌ 
12. தேஉ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 112/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 ௪ 
அரசு உவ ஊர்க்‌ பவல்‌ 
அரசன்‌ : சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 22 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ பிரகாரம்‌ திருச்சுற்று வடகிழக்கு 


மூலை நூற்றுக்கால்‌ மண்டபத்தூண்‌ மேற்குத்‌ தூண்‌ கிழக்குப்‌ பக்கம்‌. 

குறிப்புரை : குருகுலத்தரையன்‌ தன்‌ பெயரில்‌ சந்தி ஏற்படுத்தியதைத்‌ தெரிவிக்கும்‌ 
பாடல்‌ கல்வெட்டு 

கல்வெட்டு : 

ஓங்கும்‌ பெரும்‌ புகட்‌ சிற்றூர்‌ 

மனுய்ய நின்றாடி யொண்பா 

ர்‌, தாங்கும்‌ புயத்துக்‌ குருகுலக்‌ 

கோன்‌ பெயர்ச்சந்தி நட்டி 

த்‌, தேங்கும்‌ புனற்றிரு நெல்வே 

லி நாதன்‌ நிருக்கரத்தில்‌, தாங்கு 

ங்க பாலத்‌ திடும்‌ பலி யேற்கை 


ஐ ௮.2 ஐ. % ஓ. ௩ 


யை மாற்றின னே ௨ 


141 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 113/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 11 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1227 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 0 அ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ ணை 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 23 
இடம்‌ நெல்லையப்பர்‌ கோயில்‌ உள்திருச்சுற்று வெளிப்புறச்‌ சுவர்‌ மேற்கு 


மூங்கில்‌ வினாயர்க்கு தெற்கு. 


குறிப்புரை : திருநெல்வேலி சுத்தமல்லிப்‌ பெருந்‌ தெருவவைச்‌ சேர்ந்த வாணியர்கள்‌ 


நொந்தா விளக்கு எரிவதற்காகத்‌ தினம்‌ உரி எண்ணை கோயிலுக்கு 
அளப்பதாக ஒப்புக்‌ கொண்டு கல்வெட்டிக்‌ குடத்த செய்தியைத்‌ தருகிறது. 


போசளர்‌ தலைவர்களின்‌ நலனுக்காக விளக்கு வைக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


ப்‌ 


ஹஹிஷஸ்ரீ கோமாற பன்மரான தி,ஸுவனச்ச-._வத்திகள்‌ ஸ்ரீஸுந்தரபாண்டிய 
தேவர்க்கு யாண்டுயக வது மார்கழி மாஸத்து இருபத்திரண்‌ 

டாந்தியதி கீழ்வெம்ப நாட்டுத்‌ திருநெல்வேலிச்‌ சுத்தமல்லிப்‌ பெருந்‌ தெரு 
வாணியரோம்‌... வாசல்‌ ஸ்ரீ வீரசோமீவர தேவர்‌. 

ஸ்ரீகரணத்துக்குக்‌ கடவ வரதண்ண தெண்ட நாயகர்க்கும்‌ தொண்டை 
மண்டலத்து மராங்கர்‌ ஓலைகளில்‌ சூரிய தேவன்‌ குமா 

ராழ்வார்க்கும்‌ இவர்‌ தம்பி கல்லைய தெண்ட நாயகாக்கும்‌ இவர்‌ தம்பி 
இராமண்ணனுக்கும்‌ இவ்வனைவர்க்கும்‌ பிடி 

பாடுகுடுத்த பரிசாவது உடையார்‌ திருநெல்வேலி உடைய நாயனார்‌ திருக்கோயி 
றாஹத்துக்குள்ளு திருவ 

கும்‌ திருவாசலில்‌ வெள்‌ (ளி)த்திரு நுந்தா விளக்‌.... ல்‌ மேலில்‌ திரு நுந்தா 
விளக்‌(9) கான்றுக்கு விளக்குக்கு 


நடுவு தம்பிராட்டியாரை ணந்த திருநுந்தா (வி)ளக்கான தூக்கு விளக்கு ஒன்றும்‌ 
நாயனார்‌ பாரிசத்தில்‌ 


142 


10. 


ik 


A 


13. 


14. 


15. 


16. 


LT. 


திருநுந்தா விளக்கான தூக்கு விளக்கு ஒன்றும்‌ ஆகத்தூக்கு விளக்கு 
இரண்டுக்கும்‌ நித்த நிமந்தமாக அளக்கு 

ம்‌ பெரும்படி யெண்ணை யோடே சந்திராதித்யவர்‌ செல்வதாக நாள்‌ ஒன்றுக்கு 
அனவர தானனாலே ௮ 

ளப்போ மான எண்ணை உரி இவ்‌ வெண்ணை உரியும்‌ அளப்பதாக 
எம்மிலிசைந்த பொருளிவர்‌ பக்கல்‌ 

கலே கொண்டு எண்ணையும்‌ அளப்போமாகவும்‌ இப்படி எம்மி லிசைந்த 
பொருள்கயைறக்‌ கொண்டு ச ந்திராதித்யவ 

ற்எண்ணை உ(ரி)யும்‌ அளப்போ மானமைக்குக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ கொள்வாரகவும்‌ இப்படி 

சம்மதித்து... ப்பிடி பாடு பண்ணிக்குடுத்தோம்‌ வாணிய ரோம்‌ (வர) தண்ண 
தெண்ட நாயகர்க்கும்‌ கும 

ராழ்‌ வார்க்கும்‌ கல்லைய (தெண்டநாய கர்க்கும்‌ இ(ரா) மண்ண...க்கும்‌ 
இவ்வனைவர்க்கும்‌ பி-த-ம்‌ 

ராயன்‌ எழுத்து இவை நகர சேனாதிபதி எழுத்து இவை நந்தி வத்த ராய னெழுத்து 
இவை மாபொதி யராய னெழுத்து 


இவை மாணிக்க வாசக னெழுத்து இவை வித்த(ன) பாலனெழுத்து இவை 
வைரிய ராய னெழுத்து இவை சமையம்‌ 


நகரி எழுத்து இவர்கள்‌ சொல்ல இப்படி எழுதினேன்‌ எழுவன்‌ சொக்கனான 
மாணிக்க வாசக னெழுத்து॥- 


143 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 114/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு உ ன 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ ன்‌, 
அரசன்‌ : சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ 24 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ பொல்லாப்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : எண்ணாயிரப்‌ பிள்ளையார்க்கு சந்தியாதீபத்திற்காக உழக்கெண்ணை 
நித்தம்‌ அளப்பதாக ஒப்புக்கொண்ட்‌ செய்தியைத்‌ தருகிறது. 
கல்வெட்டு : 
ஸ்வஸ்திஸ்ரீ கோசடைய பனமரா 


னி, 


1 

2 ஹுவன சக்கர வர்த்திகள்‌ ஸ்ரீ வீரப(£) 

3, ஸண்டிய தேவற்கு யாண்டு ருவதின்‌ ௭ 

4. திராமாண்டு கந்நி னாயற்று ய௪ தீ அபர 

5.  பக்ஷத்து பஞ்சமியும்‌ வெள்ளிக்கிழ 

6. மையும்‌ பெற்ற உத்திரட்டாதிநாள்‌ கீழ்‌ 

7.  வெம்ப நாட்டுத்‌ திருநெல்வேலி...த்த 
லைல்‌ 

9.  மலைமண்டலத்து மத்திகோட்டு நாராய 

10. ணன்‌ நாராயணன்‌ வீர மழகிய பாண்டி வே... 
11. ங்கள்‌ பிடிபாடு பணணிக்‌ குடுத்த பரிசாவதுமே 
12. ல்‌ வெம்பநாட்டு வில்லவராய நல்லூரில்‌ நாம்‌ 
13. எண்ணாயிரப்‌ பிள்ளையார்க்கு சந்தி.... ம்‌ நித்த 
14. நிமந்தமாக . . . ம மாசத்து பதினாலாந்‌ தியதி முதல்‌ அ 


15. னவரதனனால்‌ அளக்கும்‌ எண்ணை உழக்கு இவ்வெ 


144 


16. 
LT. 
18. 
19. 
20. 
ன 
22. 
23. 
24, 


ண்ணை உழக்கும்‌ பெரும்படியோ(டு) அளப்போ(ா)க வும்‌... 
ாதித்தவல்‌ (அள)ப்‌ போமாகவும்‌ இப்படிசம்மதி(த்‌)து எங்‌ 
(ல்ஞ்சி பொ) கொண்டு உடையார்‌ திருநெல்வேலி 

உ(டை) நாயனார்‌ கோஇலில்லே கல்வெட்டிக்கு (டுத்‌) தோ 
ரோம்‌ நாற்ப்பத்தெண்ணா இரபிள்ளையாற்கு (இ)வை 

£ஈதிய (ரையன்‌ எழுத்து நகரபதி எழுத்து வித்‌...ரா... 

யாதி யரையன்‌ எழுத்து மாணிக்க வாசகன்‌ எழுத்து சேனாதிபதி 
முத்தூர்‌ தந்மபாலன்‌ எழுத்து சேனாபதி எழுத்து இவை சியான்‌ 
மும்‌..... எழுத்து மாடக்குழக்‌ கீழ்‌ சீவல... 


145 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 115/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு : 
அரசு 


ஆரன்‌ : - எண்‌ 


; - ஊர்க்‌ கல்வெட்டு 
26 


: அதேகோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ வடமேற்கில்‌ உள்ள தூண்‌ 
மண்டபத்தில்‌ உள்ள தூண்‌. 


குறிப்புரை : அடிகள்‌ அரங்கன்ம்‌ அரங்கன்‌ முத்தனும்‌ இத்தூண்‌ செய்து கொடுத்ததைத்‌ 


தெரிவிக்கிறது. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 116/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர்‌ : டவுண்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு ந 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண | 27 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ வடமேற்கில்‌ உள்ள ஒரு தூண்‌ மண்டபத்தில்‌ 

உள்ள ஒரு தூண்‌ 


குறிப்புரை : அடிகள்‌ அரங்கன்‌ என்பவன்‌ கற்றூண்‌ செய்வித்ததைத்‌ தெரிவிப்பது. 
கல்வெட்டு : 

ஹஷி 

அடிகள ற 

ங்கனிடு 

வித்த 

கற்‌ 

றுண்‌ 


ன ன பன்னு அனு இ: 85 


147 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 117/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர : டவுண்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை , - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு : 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 28 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ வடமேற்கில்‌ உள்ள ஒரு தூண்‌ மண்டபத்தில்‌ 

உள்ள ஒரு தூண்‌. 


குறிப்புரை : களக்‌ குடியைச்‌ சேர்ந்த அரங்கன்‌ முத்தான்‌ கல்த்தூண்‌ செய்து 
கொடுத்ததைத்‌ தெரிவிப்பது. 


கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ 
2. களக்குடி 

3. அரங்கன்‌ 

4. மூத்தானி 

5. ட்டகற்றூண்‌. 


148 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 118/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 27 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : தி.பி, 1295 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு உவ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ பண்‌ 
அரசன்‌ : எம்மண்டலமும்‌ கொண்டருளிய எண்‌ 29 
குலசேகரதேவர்‌ 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ பொல்லாத பிள்ளையார்கோவில்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருநெல்வேலி உடைய நாயநாற்கும்‌, பொல்லாப்‌ பிள்ளையார்க்கும்‌ 
நந்தாவிளக்கு எரிக்க 30 பசுக்கள்‌ கொடையளிக்கப்பட்ட செய்தி 
குறிப்பிடப்படுகிறது. 

கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ (மெய்க்கீர்த்தி) ....... க்கு மேல்‌ 

2. ஸ்ரீ கோமாற பன்மரான தி வனச்ச 

3.  க்ரவத்திகள்‌ எம்மண்‌ டலமுங்‌ கொண்ட 

4.  டருளிய ஸ்ரீகுலசேகர தேவற்கு யாண்‌ 

த. டு ௨௰எ வதுமீந ஞாயிற்று ௰௪ தியதியும்‌ 

6. வெள்ளிக்கிழமையும்‌ (அமா) பக்ஷத்து 

7. அ - மியும்‌ பெற்ற உத்திர நாள்‌ கே 

8 

9 


ண்டியன்‌ ம்மகையில்‌ மேல்ப்ப- 
10. டையான்‌ நிறைஞ்சானான அழகிய 
11. சிற்றம்பலமுடையாற்கு கீழ்‌ வெம்ப 
12. நாட்டுத்‌ திருநெல்வேலி உடையார்தி 
13. ருநெல்‌ வேலி உடை (நா)யீனர்‌ நிவந்‌- 
14. கா கல்வெட்டிக்‌... £லியா 
149 


15. 
16. 
க 
18. 


4 


ம்‌ பி 


ல்‌ 
22. 
23. 
24. 
25. 


வட்டன்‌ சேனாதிபதியான்‌ வேண்ட வளந்தா(ன்‌) 
கோ - மானந்தம்பி கூத்தனும்‌ என்ந்தம்‌ 

பி பெரியானும்‌ இம்மூவோமும்‌ இன்‌ 
னாயனாற்கும்‌ பொல்லாத பிள்ளையாற்கு 
யுஅமி(யாக) தோறும்‌ நாயனா 

ற(க்கு) அளக்கு ஏ.... பிள்ளையா- 

கு அளக்கும்‌ நெய்‌ உரியும்‌ ஆக நெய்‌ (நாடி ௨) 
ரியும்‌ அளப்போமாகக்‌ கைக்கொண்ட 

பசு ௩௰ இப்பசு முப்பதுங்‌ கையுங்கொண் 

டு நாங்களும்‌ எங்கள்‌ வற்கத்‌ தாரும்‌ சந்திராதித்ய 


வற்‌ அளப்பதாகக்‌ 


150 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 119/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : மூன்று 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 5 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேர்மைகொண்டான்‌ எண்‌ | 35 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ உள்திருச்சுற்று மேற்குச்‌ சுவர்‌ வெளிப்புறம்‌ 


மூங்கில்‌ விநாயகருக்கு அருகில்‌ 


குறிப்புரை : மாதந்தோறும்‌ விசாகத்து நாளன்று சிறப்பு அமுது நெல்லையப்பருக்கு 


படைக்க 71 மாநிலம்‌ தானமாக வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 
விசாகத்து நாள்‌ மன்னனின்‌ பிறந்த நாளாகச்‌ சொல்லப்படுகிறது. 


கல்வெட்டு : 


ஸ்வஸ்திஸ்ரீ கி,லுஃவன சக்கரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ உடையார்‌ 
திருநெல்வேலி உடையார்‌ கோயில்‌ ப 

தி பாத மூலப்‌ பட்டுடை பஞ்சாசாரிய தேவன்மிகளுக்கு உடையார்க்கு நாம்‌ 
பிறந்த விசாகத்து நாள்‌ தோறும்சி 

றப்பாக அமுது செய்தருள அனவரதானனால்‌ அரிசி கலத்துக்கும்‌ 
கறியமுதுள்ளிட்டு அமுது செய்தருள வேண்டுவனவு. 

க்கும்‌ கீழ்‌ வெம்பை நாட்டு பழஞ்சிவலமங்கலத்தில்‌ அவனி நாராயணப்‌ 
பிரம்மாதி ராயன்‌ பற்றாயிவனைத்‌ தவித்து திருநெ 

ல்‌ வேலியான குலசேகரச்‌ சிருப்பேதி மங்கலத்து பெருமேலூர்‌ கொல்லா மன்ன 
ஆபற்ஸஹாய பட்டற்கு தானமாகக்‌ குடு 

த்த(நிலம்‌) எழுமாவரைக்கு ம்‌ (கடுமை அந்த ராயம்‌.... னச்ச... யண லட்டன்‌ 
இந்நாள்கள்‌ தோறும்‌ அரி 

சியும்‌ கறியமுது.... அமுது செய்தருள வேண்டுவன...ச்‌ செலுத்தக்‌ 
கடவதாகஇடம்பெற வேண்டும்‌ என்று என்று ஐயன்‌ மழவர 


151 


10. 


11. 


12. 


13. 


14, 


15. 


16. 


£யர்‌ நமக்குச்‌ சொன்னமயில்‌ உடையார்‌ திருநெல்வேலி உடையாற்கு 
மாதந்தோறும்‌ விசாகத்து நாள்‌ சிறப்பாக அமுது 

செய்தருள அனவரததானனால்‌ அரிசி கலமும்‌ கறியமுது ள்‌(ளி)ட்டு அமுது 
செய்தருள வேண்டுவனவும்‌ செலுத்தி அனுவப்பிதாக 

இந்நிலம்‌ ஏழுமா வரையும்‌ இவ்வூர்பறஸஹாய பட்ட(ற்‌)கு 
மூன்றாவதினெதிராமாண்டு கார்முதல்‌ தன்‌ மதானமாக இட்டு 

வரியிலார்‌ எழுத்திட்ட உள்வரியும்‌ நம்‌ ஓலையும்‌ கு(டு)க்கச்‌ சொன்னோம்‌ 
இவ்விசாகத்து நாள்தோறும்‌ இவ்வரிசியும்‌ கறி 

ய(மு)துள்ளிட்டு (அமுது) செய்தருள வேண்டுவனவுஞ்‌ செல்லப்‌ பண்ணி 
இப்படி சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்லிலும்‌ 

செம்பிலும்‌ வெட்டிக்‌ கையாண்டு கொள்க இவை (வட) தலை செம்பி நாட்டு 
திருநல்லூரான திரிபுவன மாதேவிநல்லூர்‌ பிள்ளையார்‌ 

ழ்‌ வான்‌ ஊய வந்தானான செழிய தரையனெழுத்து யாண்டு மூன்றாவது நாள்‌ 
ருஈஅய௨ இவை மதுரோ தைய வளநாட்டு 

க்காஞை இருக்கை உழக்குடி அரையன்‌ முத்தனனான கும்‌(ம)ண ராயனெழுத்து 
இவை மதுரோதய வளநாட்டு காஞை இக்கை 

வழக்குடி முத்தன்‌ ஆட்கொண்ட வில்லியான பல்லவ ராஜ னெழுத்து 


152 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 120/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2௪21 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ழ்‌ ௯ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ பராக்கிரம எண்‌ | 36 
பாண்டியன்‌ 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குப்‌ பிரகாரம்‌ சுப்பிரமணியார்‌ கோவில்‌. 


குறிப்புரை : அமுதுபடி, சாத்துப்படி, திருமஞ்சனம்‌ ஆகிய பணிகளுக்காக அழகிய 


பாண்டியபுரத்தில்‌ நிலக்கொடை வழங்கப்பட்டுள்ளதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ (கோறமாறவன்‌ மரான) கி,லஃவன சக்ரவத்திகள்‌ ஸ்ரீபராக்ரம 
2. பாண்டிய தேவற்கு யாண்டு (இர) ண்‌ டாவதின்‌ எதிர்‌ இருபத்தொன்றாவது 
குல 
3.  ஞாயற்று இரண்டாந்தியதியும்‌ பூர்வப க்ஷத்து தசமியும்‌ புதன்கிழமையும்‌ 
4. பெற்ற அத்தத்து நாள்‌ உடையார்‌ திருநெல்வேலி உடய நாயனார்‌ க்கு (அமுது 
படி கறியமுது உப்பமிது) 
மிளகு அமுது சாத்துப்படி (கற்பர கரம்பதங்களும்‌)... (பலதிருப்‌)... 
6. திருமஞ்சன த...ன தரவி...க்குட்‌ பட்ட பல நித்த நிமந்தங்களுக்கும்‌ முன்னாள்‌ 
உடை 
தேவதான......... க்கு விட்ட 
லவ்வ குடி..... குடிப்பற்று அழகிய பாண்டிய புரப்‌ பற்றுக்கு பெருநான்‌ 
எல்லை (பெருவது) எல்லை இரண்டு... லாதர்‌ குளத்தில்‌ நீர்நக்கலுக்கு மேற்கு 
10. தென்‌ எல்லை.....மேல்‌ (கெ)ல்லை பெருமாள்‌ ஸ்ரீபற்தனா பப்பெருமாள்‌ 
11. திருவிடை (யாட்டத்துக்கும்‌) தெர்க்கும்‌ கிழக்கு வடவெல்லை நாவலூற்றுக்கு 


தெற்கு. 


153 


ல 


13. 


14. 


15. 


16. 


If. 
18. 


19. 


ன்னான்‌ கெல்லைக்கு உட்பட்ட பற்றி(ல்‌) பாரத்வாஜ மோத்ரத்து போதாயன 
சூத்ர 

த்து 2௫௨ வசர்மநான்‌ திருவொத்த சாமம்‌ அழகியானுக்கு உதகபூர்வ 
தன்மதானமா 

கவிட்ட நிலம்‌ இரண்டு மாவும்‌ நீங்கலாகவும்‌ உள்ள பற்றில்‌ குளமும்‌ 
குளப்புரவும்‌ 


கையும்‌ மாவடை மரவடை பட்டடை பதி முதல்‌ கொளத்‌ தோட்டமும்‌ நத்தக்‌ 


(கூறு) 


ம்மற்றும்‌ எற்‌(பேர்‌) பட்டதுவும்ஸமஸ்தபிராப்தியும்‌ இன்‌...முதல்‌...வதாயும்‌ 

கையாண்டு 

செல்லக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளும்‌ படியும்‌ கற்பித்து 

இந்நாள்‌ முதலு(க்கு) தேவதானம்‌ ஆக கையாண்டு பூசையும்‌ தரவும்‌ நடத்திக்‌ 

கொண்டு 

ளும்‌ படியும்‌ கற்பித்தமைக்கு பற்றில்‌ மாத்துமுடையான்‌ மத்து லே... 
(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 121/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : கொல்லம்‌ 1045 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1870 
ஊர்‌ : டவுண்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த்‌ 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 37 
இடம்‌ : அ/மி நெல்லையப்பர்‌ திருக்கோயில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று மேற்குப்‌ 


பிரகாரம்‌ ஆறுமுகர்‌ சன்னதி மகாமண்டபம்‌ தரைப்பகுதி 

குறிப்புரை : பசுவந்தனை பிச்சாண்டி அண்ணாவி அமைத்த தாளக்‌ கட்டுமானம்‌ 
கல்வெட்டாகச்‌ செதுக்கப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு : 

1. மதுரை பரத வித்வான்‌ கெங்கை 

முத்துப்‌ பிள்ளையவர்கள்‌ சிஸயர்க 

ளி லொரு வராகிய பசுவந்தனை சி 

பிச்சாண்டி அண்ணாவியால்‌ இ 

த்‌ தாளங்கப்‌ பிரமாணம்‌ நிருபிக்‌ 

கப்பட்டது 


1045 சித்தார்த்தி வருஷம்‌ புரட்டா 


ஐஐ ர % ஐ. 


சி உகுரு வாரம்‌ 


155 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 122/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌. ; திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 ௯ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌  : விக்கிரம பாண்டியர்‌ எண்‌ | 38 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று கிழக்குச்‌ சுவர்‌ மேற்குப்‌ 


பிரகாரம்‌ - மூங்கில்‌ விநாயகருக்கு வடக்கு. 


குறிப்புரை : பட்டன்‌ ஒருவனுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை இரவிவர்மச்சதுர்வேதி 


மங்கலத்து சபையார்‌ ஏற்று நடத்திய கொடை. 


கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ லோகஸ ...... வ._கி(வி)ஸிஈ: 
2. (ண) ப்புறம்‌ கீழ்‌ வெம்பு நாட்டு இரவி வர்ம சதுர்‌ வேதி மங்கலத்து ஆத்ரய 


கோத்ரத்து ஆபஸ்தம்ப சூத்ரத்து வே (தோ) கொம்பூர்‌ ஸ்ரீவிஸ்ணு பட்டனு 
க்கு னார்‌ விக்கிரம்‌ பாண்டியதேவற்கு ௬வது பிசான முதலிவ்வூரில்‌ 
நம்வரியிலாற்‌ பாத்து பயிற்‌ கொண்ட நிலத்திலே சு(ந்‌)தர பாண்டி யன்‌ கோலால்‌ 
(௬) மாநிலத்துக்கு பூவழி கடமை அந்தராய வினியோகம்‌ மற்றும்‌ எப்பேர்‌ 
பட்டனவும்‌ தர்ம தான மாக தந்தோம்‌ இப்படி சந்திராதித்யவற்‌ அனுபவி 
க்க இவைகுண்டுற்‌ ப்ரமசக்ரவத்தி எழுத்து உ இரவி வர்ம சதுர்‌ வேதி மங்கலத்து 
மஹா ஸலையோம்‌ இ பட்ட(ற)க்கு ப்ரசாத செதருளித்திரு 

முகப்படி நிலம்‌ ஒரு பங்கு நாங்களும்‌ ஒரு (ம ) £க (த்‌) தால்‌ வந்த பொன்‌ 
வரி வினியோகம்‌ மற்றும்‌ எப்பேற்‌ பட்ட இறை தவித்தோம்‌ இவை வங்கிபுற 
த்து அழகிய பாண்டிய ப்ரமாதி ராஜன்‌ எழுத்து குரவ சேரி ஆதி மூல பட்ட 
னெழுத்து 


156 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை அதாடர்‌ எண்‌ : 1238/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : S11 V431 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேரின்மை கொண்டான்‌ எண்‌ | 39 
இடம்‌ : உள்திருச்சுற்று வெளிப்புறச்‌ சுவர்‌ மேற்குப்‌ பகுதி மூங்கில்‌ விநாயருக்கு 


வடபுறம்‌ 


குறிப்புரை : சுந்தரபாண்டியன்‌ பிறந்த நாளான புரட்டாதி மாதம்‌ மூலத்‌ திருநாளன்று 


ருத்திர அத்யாயனம்‌ பண்ணுவிப்‌ பதற்காக ருத்திரப்‌ புறமாக நிலதானம்‌ 
வழங்கிய செய்தி தரப்படுகிறது. 


கல்வெட்டு : 


i 


ஸ்வஸ்திஸ்ரீ திருமுகப்படி கி,லுவனசக்ரவத்தி கோனேரின்மை கோனேரின்‌ 
மை கொண்டான்‌ கீழ்‌ வெம்பு நாட்டு திருநெல்வேலி உடையார்‌ திரு 
நெல்வேலி உடையார்‌ திருமுன்பு பிள்ளைகளில்‌ சுந்தரபாண்டிய தேவர்‌ 
புரட்டாதி மாதத்தில்‌ தாம்‌ பிறந்த நாள்‌ மூலத்தில்‌ சிறு காலைச்‌ சந்திஇ 
லே நாள்தோறும்‌ ஸ்ரீரு£ராத்‌ யயனம்‌ பண்ணிவிப்பதான மாயபோசை ஹோவிற்‌ 
பட்டற்கும்‌ இருங்கிண்டி ஆண்டான்‌ பட்ட சோம யாஜியார்க்‌ 

கும்‌ பாகளூர்‌ உலகமுண்‌ டான்‌ பட்டர்க்கும்‌ அள்ளூர்‌ றாஜ நாராயண பட்டற்க்கும்‌ 
சொட்டை அருளாளம பெருமாள்‌ பட்டற்கும்‌ ஸ்ரீ கிருஷ்ண பட்டர்‌ 

க்கும்‌ 2ாசதேத்துவைதி பட்ட ப்ரஹஸ்ய ஸோமயா ஜியாற்கும்‌ செப்பலோ சை 
அருளாளப்‌ பெருமாள்‌ பட்டற்கும்‌ புள்ளலூர்‌ யாதவ பட்டற்க்கும்‌ இருங்கண்டி 
செளரிப்பெ 

க்‌ ஸோமயாற்கும்‌ வங்கிப்புரத்து நம்பி பட்டனுக்கும்‌ தங்களுக்கு போஜன 
முள்ளிட்டு வேண்டுவனவுக்கு இந்நாயானார்‌ தேவதான மின்‌ நாட்டுக்குன்ற 
த்தூரில்‌ மழவராயன்‌ தங்கை நாச்சிக்குக்‌ காணியாய்‌ நிலம்‌ முழவான நிலத்தில்‌ 


கார்பசானம்‌ விளையும்‌ தலை வ... நிலத்‌... ராஜ வாக்காலுக்கு தெற்க்கு 


157 


10. 


11. 


12. 


13, 


14. 


15. 


ல்‌ கண்ணாற்று நாலாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ ஆஞ்சான்‌ செய்‌ 


"நிலம்‌ அரைமாவும்‌ ஆறாஞ்‌ செய்நிலம்‌ முக்காணியும்‌ எட்டாஞ்‌ செய்நிலம்‌ ஒரு 


மாவும்‌ இண்டாங்கண்ணாற்று முதல்ச்‌ செநி 

லமொருமாவும்‌ மூன்றாஞ்‌ செய்‌ நில(ம்‌) அரைமாவும்‌ எழாஞ்செய்‌ நிலமரைமாவு 
எட்டாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ ஒன்‌ பதாஞ்‌ செய்‌ நில ஒரு மாவும்‌ மூன்றாங்‌ 
கண்ணாற்று முதல்செய்‌ நில(ம்‌) 

அரைமாவும்‌ மூன்றா செய்‌ நிலமரைமாவும்‌ ஆறாஞ்செய்‌ நில முக்காணி அரைக்‌ 
காணியும்‌ நாலாங்‌ கண்ணாற்று முதல்செய்‌ நில ஒரு மாவும்‌ இரண்டாஞ்‌ 
செய்நிலம்‌ ஒரு மாவும்‌ மூன்றாஞ்‌ 

செய்நிலம்ரை மாவும்‌ நாலஞ்செய்‌ நிலமுக்காணியும்‌ அஞ்சாஞ்‌ செயும்‌ ஆறாஞ்‌ 
செயும்‌ நிலம்‌ இருமாவும்‌ ஏழாஞ்செய்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ அஞ்சாங்‌ கண்ணாற்று 
முதல்‌ செய்நிலம்ரை 

மாவும்‌ அஞ்சாஞ்‌ செய்‌ நிலம்‌ காணி அரைக்காணியும்‌ ஆறாங்கண்ணாற்று 
அஞ்சாஞ்‌ செய்நிலம்‌ மாகாணியும்‌ ஏழாங்கண்ணாற்று ஒன்றாஞ்‌ செய்நில ஒரு 
மாவுமாக இவ்வூரளவு கோலால்‌ நி 

லமுக்காலே ஒரு மாவரையும்‌ (இவ்வாணை நடக்கன்று) தமக்கு.... நடை 
இறுப்பதாக நம்முழவு தவிர்த்து இவ்வாண்டு புரட்டாதி மாதம்‌ முதல்‌ காரண்‌ 
(மை) 

யும்‌ மோ.......மும்‌ தருவதான அச்சும்‌ காரிய ஆராட்சியும்‌ வெட்டிப்‌ பாட்டமும்‌ 
பஞ்சு பீலியும்‌ சந்தி விக்கரகப்‌ பேறும்‌ வாசல்‌(பே) றும்‌... சவசப்‌ பேறும்‌ மற்றும்‌ 
எப்பே 

ற்‌ பட்டன உட்பட ௬௨£௰$யனப்புறம்‌ இறையியாக இடப்பெற வேணும்‌ என்று 
காலிங்கராயன்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ இத்திருநெல்‌ வேலி உடையார்‌ 
திருமுன்பும்‌ பூசைகளில்‌ சுந்த 

தர பாண்டிய தேவர்‌ புரட்டாதி மாதத்தில்‌ நாம்‌ பிறந்த நாள்‌ மூலம்‌ முதல்‌ நாள்‌ 
தொறும்‌ ஸ்ரீருதரய யனம்‌ பண்ணுவிப்பதாக தங்களுக்கு போசன முள்ளு உட்டு 
வேண்டுவனவுக்கு இந்நாயனா 

* தேவதானம்‌ இந்நாட்டு குன்றத்தூரில்‌ மழவராயன்‌ தங்கை நாச்சிக்கு காணியான 
'மக்காணி நிலத்தில்‌ கார்பசானம்‌ விளைவும்‌ தலைவரிசை நிலத்தில்‌ இவ்வூரளவு 
காலால்‌ நிலம்‌ முக்காலே இ 


158 


18. 


19. 


20. 


21. 


லல 


23. 


ருமாவரையும்‌ இந்நாயனாற்கு இறுக்கும்‌ கடமையும்‌ மந்தராயமும்‌ (அண்டாடு) 
ப௫ நிலம்‌ யிறுப்பதாக நம்‌ முடிவு தவிர்த்து காராண்மையும்‌ பொன்வரியும்‌ 
வினியோகமுமந்தரா 

யமும்‌ காரியாரட்சியும்‌ வெட்டிப்‌ பாட்டமும்‌ பஞ்சுபீலியும்‌ ஸந்திவிக்ரகப பேறும்‌ 
வாசல்‌ பேறும்‌ இலாஞ்சினப்பேறும்‌ மற்றும்‌ எப்பேற்‌ பட்டனவும்‌ உட்பட்‌ 
இவ்வாண்டு 

த்‌ ஸ்ரீ ருத்ராயனப்புறம்‌ இறையிலியாகத்‌ தந்தோம்‌ யிப்படி சம்மதித்துக்‌ 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொள்க இவை மிழலைக்‌ கூற்றத்து 
நடுவிற்‌ 

க்கூற்று காள்க........அ......... ன்‌ கற்குடி (குட்டனான)... ஆழ்‌ வானான ஸ்ரீவர 
றாமதேவன்‌ எழுத்து - த்தத்து நாள்‌ முன்னூறும்‌ - மிழலைக்‌ கூற்றத்து நடுவிற்‌ 
கூ 

ற்று இளங்காட்டூரான விக்கிரம சோழ நல்லூர்‌ சத்த வீரன்‌ சுடர்‌ திரு விக்ரமமான 
வில்லவராயனேன்‌ எழுத்து இவை கருங்குடிநாட்டு விசையன்‌ குடியிருக்கை 
திருக்கானப்பெருடையானான இ 


ழந்திரையனெழுத்து. 


159 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 124/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : ௮ 
ஊர்‌ : திருநெல்வேலி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேர்மை கொண்டான்‌ எண 44 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குப்‌ பிரகாரம்‌ 


கிழக்குச்‌ சுவர்‌ அதிட்டானப்‌ பலகை - மூங்கில்‌ வினாயகருக்குத்‌ தெற்கு. 


குறிப்புரை : ஓடைப்புறமாக ஒன்றரை வேலி நிலம்‌ இறையிலியாக வழங்கப்பட்ட 


செய்தியைத்‌ தருகிறது. திருநெல்வேலியில்‌ பொன்னாம்பலம்‌ கட்டிய 
செய்தி சொல்லப்படுகிறது. 


கல்வெட்டு : 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்தி கோநேரின்மைகொண்டாள்‌ கீழ்வேம்ப 
நாட்டு உடையார்‌ திருநெல்வேலி உடையார்‌ கோயில்‌ பதிபாத மூலப்‌ 
பட்டுடை(யார்‌) பஞ்சாச்சாரியர்‌ தேவ கன்மிகளுக்கு (திருவுடையார்‌) 
திருநெல்வேலியில்‌ பொன்னம்பலம்‌ கட்டினான்‌. 

திருவோடைக்குச்‌ செய்திற போக்கு (சரி) வரத்துக்குத்‌ திருவோடைப்‌ 
புறஇறையிலியாகக்‌ களக்குடி நாட்டு ப்ரமதேய மான நிலை நல்லூர்‌ நா(ட்டார) 
- மும்‌ வருழவான ... த்தில்‌ பாடகப்‌ படி இவர்க்கு (கு)டுத்த நிலம்‌ ஒன்றரை 
வேலிக்குத்‌ தெற்கு மூலக்கால்‌ தென்கண்ணாற்று இருபத்‌ தஞ்சாஞ்‌ செய்‌ 
ஒருமாவும்‌ இருபத்தாறாஞ்செய்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ இருபத்தேழாஞ்‌ செய்‌ 
ஒருமாவும்‌ கீழை முதற்கால்‌ வட கண்ணாற்று முப்பத்தொன்றாஞ்‌ செய்‌ நிலம்‌ 
ஒரு மாவும்‌ முப்பத்திரண்டாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ முப்பத்து மூன்றாஞ்‌ 
செய்நிலம்‌ ஒருமாவும்‌ கீழை ஐஞ்சாங்கூற்று பெருங்கால்‌ தென்‌ கண்ணாற்று 
முதற்செய்நி 

லம்‌ ஒருமா வும்‌ இரண்டாஞ்‌ செய்‌ தெற்கடைய நிலம்‌ அரை மாவும்‌ மூன்றாஞ்‌ 
செய்‌ ஒரு மாவும்‌ நாலஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ ஐஞ்சாஞ்‌ செய்‌ கிழக்கடைய 
நிலம்‌ அஞ்சு மாவும்‌ ஆறாஞ்‌ செய்நிலம்‌ ஒரு மாவும்‌ எட்டான்‌ செய்‌ நிலம்‌ ஒரு 
மாவும்‌ ஒன்பதாஞ்‌ செய்நிலம்‌ ஒரு மாவும்‌ பத்தாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌. 


160 


10. 


Hoke 


இக்கால்‌ வட கண்ணாற்று முதற்‌ செய்நிலம்‌ ஒருமாவும்‌ ஐஞ்சாங்‌ கூற்று 
வாய்க்கால்‌ வடகண்ணாற்று ஏழாஞ்‌ செய்‌(கிழக்‌ கடையநிலம்‌ அரைமாவும்‌ தென்‌ 
கண்ணாற்றுப்‌ பதினொன்றாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ பன்னிரண்டாஞ்‌ செய்‌ 
நிலம்‌ ஒருமாவும்‌ பதின்மூன்றாஞ்‌ செய்நிலம்‌ ஒரு மாவும்‌ பதினாலாஞ்‌ செய்‌ 
நிலம்‌ ஒரு மாவும்ப தின 

ஞ்சாஞ்‌ செய்‌ மேற்கடைய நிலம்‌ ஒரு மாவும்‌ பள்ளக்கால்‌ தென்கண்ணாற்று 
முதற்‌ செய்நிலம்‌ ஒரு மாவும்‌ இரண்டாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ மூன்றாஞ்‌ 
செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ (ந) ஈலாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ அஞ்சாஞ்‌ செய்நிலம்‌ 
ஒரு மாவும்‌ ஆறாஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ ஒன்பதான்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ 
உள... 

தால்‌ தென்கண்ணாற்று நாலாஞ்சய்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ ஐஞ்சாஞ்‌ செய்‌ நிலம்‌ 
ஒருமாவும்‌ ஆறாஞ்செய்‌ நிலம்‌ ஒரு மாவம்‌ ஆகப்‌ படாக நிலம்‌ ஒன்றரை 
வேலியும்‌ காரண்மை மீயாட்சியுங்‌ கடமையும்‌ அந்தராயமும்‌ தருவதான அச்சுங்‌ 
காரியவார ட்சியும்‌ பஞ்சுபிலி சந்தி... 

இலாஞ்சனைய பேறும்‌ பொன்வரியும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்டனவும்‌ உட்பட 
அஞ்சாவது முதல்‌ திருவோடைப்புற இறையிலியாக ()வனு மென்று 
ஆண்டக்கன திருவுடையார்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ இந்நிலம்‌ வேலியும்‌ 
காராண்மை மீயாட்சியும்‌ கடமையு 

ங்‌ காரிய வாரட்சியும்‌ வெட்டிப்‌ பாட்டமும்‌ பஞ்சு பீலி சந்துவிக்கிரகப்‌ பேறும்‌ 
வாசற்பேறும்‌ இலாஞ்சனைப்‌ பேறும்பொன்வரியும்‌ மற்றும்‌ எப்பேர்‌ பட்டனவும்‌ 
உட்பட இவ்வாண்டு முதல்‌ திருவோடைப்புற இறையிலியாகத்‌ தந்தோம்‌ 
கைக்கொண்டு நான்கெல்லையிலிந்த 

துவர செல்வதாகக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டுவித்துக்‌ கொள்க இவை 
யந்தணர்‌ குடி நாட்டு தான வினோத நல்லூர்‌ திருநடம்‌ புரிவான்‌ சொக்கனார்‌ 
வரகுணராயன்‌ எழுத்து யாண்டு ர நாள்ளய ௩ இவை குட நாட்டு கீழ 
நெட்டூரான கீர்த்தி விசயாலய நல்லூர்‌ கூத்தாடு வான்க்‌ காடுவெட்டி எழுத்து 
இவை வடக 


மரபுயங்கன்‌ கருணிக்கன்‌ தொண்டைமான்‌ எழுத்து ௨ 


161 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 125/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : திருநெல்வேலி 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | _ 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு அல 

அரசு 


அரசன்‌ : - எண்‌ 


தய ஊர்க்‌ கல்வெட்டு 
45 


: இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குப்புறம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ அதிட்டானம்‌. 


குறிப்புரை : முதல்வரி இல்லை திருவோடைப்‌ புறமாக நிலதானம்‌ வழங்கப்பட்ட 


செய்தி தரப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
கல்வெட்டு : 


ஜ்‌ 


ட்டு திருநெல்வேலி சுத்தமலி மங்கலத்து இருக்கும்‌ தேசாந்திரி தவஸ்யரில்‌ 
சொக்கன்‌ நாயகனான ஞானம்‌ ப)ற்றாற்கு உடையார்‌ திருநெல்வேலி 
உடையார்க்கு இவ்வூர்‌ பொன்னம்பலம்‌ காட்டினான்‌ பெருமாள்‌ திருவீதியில்‌ 
இரண்டாங்குடி தம்மக்களுக்காக தாம்‌ செய்வித்த 

(வ)டக்குத்‌ திருவோடை செய்கிற பேற்‌எண்வரும்‌ கை வித்தாரிகள்‌ பேர்‌ 
இருவரும்‌ ஆகப்பேர்‌ பதின்‌ மற்கு சிவனம்‌ உள்ளிட்டு வேண்டுவனவுக்கு 
களக்குடி நாட்டு ப்ரம்ம தேயம்‌ மான நிலை நல்லூரில்‌ நம்‌ உழவான நிலத்தில்‌ 
திரு வோடைப்‌ புறமாக (சேது) குடுத்த 

£வது முதல்‌ கைக்‌ கொண்டு தான பண்டாரத்தில்‌ எழுத்திட்டு படியிலே 
மார்க்கத்தார்‌ (கள்‌) காணியோடு செங்கழுநீர்‌ திருப்பள்ளித்தா(மங்‌) குறையறச்‌ 
செய்து நாயனாற்க்கு இருகூறும்‌ வடிவுடை மங்கையார்க்கு ஒரு கூறுமாக 
சாத்தப்பண்ணி அனுபவிக்க இவை காலி 


162 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 126/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : திருநெல்வேலி 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு உ 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : கோநேரின்மை கொண்டான்‌ எண்‌ 46 

இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குப்புறம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மழவராயர்‌ எழுந்தருளிவித்த சொக்கனார்க்கு அவர்‌ பிறந்த சதயத்து நநில்‌ 


சிறப்பு வழிபாடு செய்வதற்கு நிலதானம்‌ வழங்கிய செய்தி 


தரப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1. ஹஹஷிஸ்ீ .தி,வவனச்சக்கரவத்திகள்‌ கோநேரின்மை கொண்டான்‌. 


க 


ராஜராஜ வஐதுவேசிமங்கலத்து ஸலையாற்கு மழவராயர்‌ பூஜித்து உடையார்‌ 
திருநெல்வேலி உடையார்‌ கோயிலில்‌ ஆஸ்ரீலிங்மமாக 

எழுந்தருளிவித்த சொக்கனாற்கு அமுது படி உள்ளிட்டு வேண்டு 
நிவந்தங்களுக்கு இவர்‌ பிறந்த சதயத்து நாள்‌ விஷேச(பூ)ஜை செய்ய (அமு) 
துபடி சாத்‌ 

துப்படி உள்ளீட்டு வேண்டுவனவுக்கும்‌ தங்களூர்‌ பிடாகை கயத்தான்‌ குறிச்சி 
கார்‌ பசானம்‌ விளையும்‌ நிலத்து மண்டல முதன்மைக்கு இவற்கு ஜீவிதமா 
ய்‌ வருகிற நிலத்துத்‌ தலைச்‌ செய்நிலத்திலே தங்களுர்‌ கடமையிறுக்கு 
கோலால்‌ ஒன்னரை வேலி நிலம்‌ இறுப்பதாக சம்மதித்து யாண்டுமுதல்‌ அந்தரா. 
யமும்‌ உழுதான்‌ குடியும்‌ உட்பட தேவதான இறையிலியாய்‌ இறுப்பதாக இட்டு 
வரியிலார்‌ எழுத்திட்ட உள்வரியும்‌ கேள்வியும்ட நம்மோ 

லையும்‌ குடுக்கச்‌ சொன்னோம்‌ கநிலம்‌ ஒன்றரை வேலிக்கும்‌ இவ்வாண்டு 
முதல்‌ கைந்தடி பிறித்துக்‌ குடுக்க இப்படி சொல்லுவதா 

க விழுபாதாராயனும்‌ சுந்திரபாண்டிய வாணாதிராஜனும்‌ அப்பில்‌ சிறுக்கன்‌ 
களைப்‌ போத காட்டச்‌ சொன்னோம்‌ இவை பழந்தீபர 

£யனெழுத்து ௨ யாண்டு இருபதாவது நாள்‌ ௪௱௩௰ இவை கொங்க 
ராயனெழுத்து 112 இவை தொன்டை மா னெழுத்தும்‌ 


163 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 127/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 20 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : திருநெல்வேலி 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ன 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந ௮ 

அரசு தன்‌ ஊர்க்‌ க 

அரசன்‌ : - எண்‌ 48 

இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குப்‌ பகுதி கிழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை : அரசன்‌ பிறந்த சதயத்து நாளில்‌ சிறப்புப்‌ பூசைகள்‌ செய்ய கயத்தான்‌ 
குறிச்சி என்னும்‌ கிராமத்தில்‌ ஒன்றரை வேலி நிலம்‌ கொடுத்த செய்தி. 

கல்வெட்டு : 

1. யாண்டு ௨௰ வது நாள்‌ அந்தராயம்‌ உட்பட தேவதான இறையிலியிட்ட 
படிக்கு உள்‌ வரிகாலடி சங்கரனழகப்‌ பெருமாளான மழவராயர்‌ பூ 

2. ஜித்து உடையார்‌ திருநெல்வேலி உடையார்‌ கோயிலில்‌ ஆஸ்ரீ பலிஉஹமாக 
எழுந்தருளிவித்த சொக்கனார்க்கு திருப்படி மாற்று உள்ளிட்டு வேண்டும்நி 

3.  வந்தங்களுக்கும்‌ இவர்‌ பிறந்த சதயத்து நாள்‌ விஸேஷ பூஜை செய்தருள 
அமுதுபடி உள்ளிட்டு வேண்டுவனவுக்கு உயவதின்‌ எதிராண்‌ 

4. டுமுதல்‌ அந்தராயமும்‌ உழுதான்குடியும்‌ உட்பட தேவதான இறையிலியாய்‌ 
இறுப்பதாக முள்ளி நாட்டு இராஜராஜ சதுர்வேதிமங்கலத்துப்‌ பி(டா) 

5. கை கயத்தான்குறிச்சியில்‌ கார்பசானம்‌ விளையும்‌ நிலத்து மண்டல 
முதன்மைக்கு இவர்‌ பிதாக்கள்‌ மழவராயர்க்கு ஜிவிதமா பின்பு இவர்க்கு மண்ட 

6. ல முதன்மைக்கு ஜீவிதமாய்‌ வருகிற நிலத்தில்‌ இவ்வூர்‌ கடமையிறுக்கும்‌ 
கோலால்‌ இட்ட தலவரிசை நிலம்‌ கஇவேலிஇந்நிலம்‌ ஒன்றரை வேலியு 


7. அந்தராயமும்‌ உழுதான்குடியும்‌ உட்பட இவ்வாண்டு முதல்‌ தேவதான 
இறையிலியாக இட்டமைக்கு இவை புறவரி திணைக்கள நாயகம்‌. 


8. வெண்பைக்‌ குடி நாட்டுக்‌ காவனூர்‌ அரையன்‌ விரதமுடித்த பெருமாளான 
வேணாடுடையான்‌ எழுத்து இவை திணைக்கள நாயகம்‌ மி 
9. மலைக்‌ கூற்றத்து வடபாம்பாற்றுத்‌ தண்ணீ அடைக்கும்‌ வானதராயர்‌ விச்சாதிர 


நல்லூர்‌ அண்டக்குடையான்‌ தேவபிரான்‌ அழகியமண்ட 


164 


10. 


ai, 


12, 


13. 


14. 


15. 


16. 


Af 


18. 


19. 


20. 


21. 


22. 


2d, 


24. 


லராயன்‌ குருகுல அரையன்‌ எழுத்து இவைமிழலைக்‌ கூற்றத்து கீழ்க்கூற்று 
தச்சனூ ர௬ுடையான்‌ அருளாளன்‌ சேவகத்‌ தேவனான காலிங்கராயன்‌ ௭ 
முத்து இவை புரவரி திணைக்கள நாயகம்‌ மிழலைக்‌ கூற்றத்து கீழ்க்கூற்று 
ஆதுளி விளத்தூருடையானான அரையன்‌ பாக்கற தேவனானன அருந்தவன்‌ 
விழுப்‌ 

பரயனைழுத்து இவை நெச்சுரநாட்டு ஒன்னெச்சியான்‌ தரணி விச்சாதர நல்லூர்‌ 
உடையான்‌ கயிலாய முடையான்‌ கங்காளக ராயன்‌ எழு 

து இவை திருமல்லி (தடங்கண்ணிச்‌) சிற்றூருடையான்‌ சோறன்‌ உய்ய நின்றாடு 
வானான குருகுலத்தரைய னெழுத்து இவை 

மிழலைக்‌ கூற்றத்து நடுவிற்‌ கூற்று புல்லூருடையான்‌ பொன்பற்றி உடையான்‌ 
மொண்ணைப்‌ பிரானழகம்‌ பெருமாளான விழுபபாதரா 

யனெழுத்து இவைபுரவரி திணைக்கள நாயகம்‌ திருவழுதி வளநாட்டு 
களக்குடியான தென்னவன்‌ காவனூர்க்‌ காவனூர்‌ கிழவன்‌ (அ) 

ரையன்‌ மதுரைப்‌ பெருமாளான மத்தராயன்‌ எழுத்து இவை மிழலைக்‌ கூற்றத்து 
நடுவிற்‌ கூற்று புல்லூர்குடிப்‌ பொன்பற்றி உடை 

யான ரயன்‌ விரதமுடித்தானான முனைய தரையன்‌ எழுத்து இவை மிழலைக்‌ 
கூற்றத்து நடுவிற்‌ கூற்று தச்ச நென்மலிபுல்‌(ல) 

டியான்‌ ஏறுதிருவுடையான்‌ நாராயணனான ஈழத்தரையன்‌ எழுத்து இவை 
வடதலை செம்பிறை நாட்டு ஆக்குடையான்‌ 

அம்பலவன்‌ அழகிய மணவாளனான கலிங்கராயன்‌ எழுத்து இவை புரவரி 
திணைக்கள நாயகம்‌ மிழலைக்‌ கூற்றத்து வட பாம்பாற்று திடி (யூ) 

ர(ரன அருமொழி தேவநல்லூர்‌ கப்பலூருடையான்‌ ஆதிச்ச தேவன்‌ அபயம்‌ 
புக்கானான பழந்தீபராய னெழுத்து கருங்குடி நாட்டு கீழ்‌ 

நெட்டுரான கீர்த்தி விசயாலய நல்லூர்‌ நக்கன்‌ இரட்டையான்‌ தொண்டைமான்‌ 
எழுத்து இவை மிழலைக்‌ கூற்றத்து நடுவிற்‌ கூற்றத்து 

ஞ்சலூருடையான்‌ அழகிய மணவாளன்‌ சிங்கப்‌ பிரானான விசையராயன்‌ எழுத்து 
இவைமிழலைக்‌ கூற்றத்து கீழ்‌ கூற்று செய்யலூ 

(ரானை பராக்கிரம பாண்டிய நல்லூர்‌ பொன்பற்றி உடையான்‌ திருப்புவனவனி 
திருவரங்க தேவனான காங்கேயராய னெழுத்து இலை 

வ மிழலைக்‌ கூற்றத்து நடுவிற்‌ கூற்று பாவிலி மங்கலத்து பனை யூருடையான்‌ 
பரஞ்சோதி சீராமனான சேதி ராயனெழுத்து இவை மிழ 


165 


25. 


26. 


ர 


லை கூற்றத்து வடபாம்பாற்று தண்ணீர்‌ அண்டக்குடியான்‌ தரணி விச்சாதிர 
நல்லூர்‌ அண்டக்குடியான்‌ மழ . . . தேசுடைய தேவனான 
நந்தி பன்மன்‌ எழுத்து இவைபுரவரி திணைக்கள நாயகம்‌ மிழலைக்‌ கூற்றத்து 
வடபாம்பாற்று வைகுந்த நல்லூர்ச்‌ சிறுவம்‌ பூரூடையா 

ன்‌ ஆளுடயான்‌ அழகனான யாதவ ராய னெழுத்து 


166 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 128/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18ஆம்‌ 
ஊர்‌. ; திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | த 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : ல 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : இல்லை எண்‌ | 54/2 
இடம்‌. : அருள்மிகு நெல்லையப்பர்‌ திருக்கோயில்‌ 2ஆம்‌ பிரகாரம்‌ வடபுறச்‌ சுவர்‌ 


குபேர லிங்கம்‌ சன்னதி தெற்கு. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு தேவதானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தின்‌ 


oo ௮4௨2 & மம்‌ 


தத அதத த எ த 
ஒடி ௨ 0 


நான்கெல்லைகளைத்‌ தெரிவிக்கின்றது. நில அளவுகளாக காணி 
முந்திரிகை முதலிய அளவைப்‌ பெயர்கள்‌ இடம்பெறுகின்றன. 


க்கு இருவர்‌ வை நீர்‌ (நிலம்‌) முக்காணிக்கு எல்லையாவது 

பாடகமாகிய பங்கும்‌ நாச்சியா ண்டார்‌ பங்‌... 

தென்னெல்லை சோழிங்க தேவர்‌ பங்குக்கு வடக்கும்‌ 

ய நாச்சியார்‌ பங்குக்கு கிழக்கும்‌ வடவெல்லை... 

குக்கு தெற்குமாக இந்நான்‌ கெல்லைக்கு..... 

க்கும்‌ அரைக்காணி முந்திரிகைக்கு எல்லையாவது கீழ்மே.... 

தேவருக்கு மேற்கும்‌ தென்னெல்லை பாட்டப்‌ பற்றுக்கு வடக்கு... 

க்கும்‌ வடவெல்லை வெருண்ட மாணி மிழலையார்‌ பங்குக்கு தெற்கு... 
கு ஒன்றினால்‌ நிலம்‌ அரைக்காணி முந்திரிகையும்‌ ஆக நிலம்‌ னா... 
ரிகையி... திருவிதிக்குத்‌ தெற்கு மூன்றாங்‌ கண்ணாற்று ஏழாஞ்‌ செய்யே... 
பற்றிலும்‌ தென்வடலாக நிலங்காணி அரைக்காணிக்‌ கெல்லையா... 


ணம... பங்குக்கும்‌ மேற்கு... 
167 


க்குள்‌ பட்ட. நிலமுக்காணி அரைக்காணியும்‌ ஆக நிலம்‌ ஆறுமா வரைக்‌... 
கயம்‌ திருவீதிக்கு வடக்கு நாலாங்‌ கண்ணாற்று வதிக்கு கிழக்கு பானா... 
வும்‌ ஒன்‌... திரவங்‌... வேடயன்‌ எட்டாஞ்‌ செய்‌... 

நிலம்‌ நீக்கி நிலம்‌ ஆறும்‌... நாலுமா வரையும்‌ கல்வெ... 


168 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 129/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி, 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ப 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : எண்‌ | 54/4 
இடம்‌ : அருள்மிகு நெல்லையப்பர்‌ திருக்கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ வடசுவர்‌ 


குபேர லிங்கம்‌ சன்னதி தெற்கு. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதியாக உள்ளது. 


நிலத்தை விலைக்கு வாங்கித்‌ தானமாகக்‌ கொடுக்கப்பட்டதைத்‌ 


தெரிவிக்கின்றது. 
கல்வெட்டு 
உ கைண தாகவும்‌ அது வ... தாகவும்‌ மாவ.... 
2. திணவும்‌ கடவதன்றி எம்மிலிசைந்த விலைப்‌ பொருளெல்லாம்‌ வி 
3. கெ௪ செலக்‌ கொள்‌... விற்று விலை பண்ணிக்‌ குடுத்த இந்‌...... 
4. ன மரமும்‌ கீழ்னோக்கின்‌ கிணறும்‌ மற்று ஏமப்போர்ப்‌ பட்டனவும்‌ ௨... 
5. ஈண்டு விற்று விலை ஈனம்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ அவிநா ஷணமத்த... 
6. த்தின பெருமாறான ராஜதெ..... தலைக்‌ கோலியேள்‌... 
7. அ பசிழ்மத்ததர்ப் பவை எழுதினேன்‌ 
8. ளுத்து இவை விகரம பாண்டிய 8 ஹா லியான ராஜன்‌ எழுத்து சொக்கனார்‌ 


10. 
11. 
12, 


௭... 

ஸ்ரீ கோமாற பன்மரான திரிபுவச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலசேகர தே... 

ல்‌ ஷே பித்து ஹோலி பிராதித்து கவண தரத்து அவிநா பணி............. 
ர்‌ உடையார்‌ திருவாலவாய்‌ உடைய நாயனார்‌ கோயில்‌ பதியிலாரினில்‌ ந... 


சின... .... .. தலைக்குகோலி யேன்‌ பொன்பத்தில்‌ கி.... 


169 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 130/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர்‌. : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு (௮௧ 
அரசு :- ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 55 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்கு மாளிகைத்தூண்‌ 
குறிப்புரை : திருநெல்வேலி வியாபாரி வாலிக்கோன்‌ தூண்‌ செய்து வழங்கியதைத்‌ 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ திருநெல்‌ 
2.  வேலிவி 
3.  யாவாரி வாலி 
4. கோன்‌ இட்டக 
5. ற்றூண்‌ 


170 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 131/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 
்‌ வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந ௮ 
அரசு : பிற்காலப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேர்மை கொண்டான்‌ எண்‌ | 56 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மாளிகை மேற்குச்சுவர்‌ 


குறிப்புரை : திருநந்தவனத்துக்கும்‌ ஓடைக்குமாக சுத்தமல்லியில்‌ நிலம்‌ 


கொடுக்கப்பட்ட செய்தி கூறப்படுகிறது. 


கல்வெட்டு : 


i 


ஸ்வஸ்தி ஸ்ரீதிரிபு வன சக்ர வத்திகள்‌ கோநேர்மை கொண்டான்‌ ஆண்டார்‌... 
தேவர்க்கு உடையார்‌ திருநெல்வேலி உடை 

ய நாயனார்க்கு கா(ரியி)ம்‌ சேகிற காணி முழுதுடையார்‌ திருநந்தவனத்துக்கும்‌ 
திருவோடைக்கும்‌ குன்றத்தூர்‌ விறை 

யார்‌ பக்கல்‌ பள்ளி கொண்டான்‌ (கால்போக்கில்‌ வடகீழ்‌) கணாற்றில்‌ தாம்‌ 
விலைகொண்ட நிலம்‌ ஒருமா வரையும்‌ திரு சூல 

த்தாபனம்‌ பண்ணி கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளவும்‌ 
திருவோடையும்‌ திருநந்தவனமும்‌ செயும்‌ பேர்‌ 

அஞ்சுக்கும்‌ கோ(லர்‌)ற்றுக்கு மேல்‌ வெம்ப நாட்டுச்‌ சுத்த வல்லியான 
வீரவினோதச்‌ சதுப்பேதி மங்கலத்து குசவாசி 

தேவமாயந்திறந்த நிலத்திலே இப்படி அஞ்சு மாநிலம்‌ எட்டாவது சித்திரைமாதம்‌ 
முதல்‌ இறையிலியாகத்‌ தந்து இதுகோ 

- நம்‌ கடமை பொன்வரியும்‌ மற்றும்‌ உற்ற... கள்‌... வரியில்‌ கழித்து 
இறையிலியாக தந்தோம்‌ இப்படிக்கு 


171 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 132/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி ஆண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு வ 
அரசு :- ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ 57 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்கு மாளிகை 


குறிப்புரை : களக்குடியைச்‌ சேர்ந்த அரங்கன்‌ என்பவன்‌ இத்தூண்‌ செய்து 
கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


த்தான்‌ இட்ட தூ 


1 

2 

3 

4. ன்‌ அரங்கன்‌ மு 
5 

6. ண்‌ 


1/2 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 133/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு த்‌ 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : திருநெல்வேலி 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு me 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : கோநேரின்மை கொண்டான்‌ எண்‌ | 58 

இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்குச்சுவர்‌. 


குறிப்புரை : திருநெல்வேலி உடைய நாயனாற்கு தினமும்‌ பலவிதமலர்களாலும்‌ 


பூப்பலகையில்‌ வைத்து பூமாலை கட்டி சாத்துவதற்கு ஏற்பாடு 
செய்யப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


i 


(திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ கோநேரி)ன்மை கொண்டான்‌ உடையார்‌ 
திருநெல்வேலி உடைய நாயனார்‌ பதிபாத மூலப்‌ பட்டுடை பஞ்சாசாரிய 
தேவகன்மிகளுக்கு உடையார்‌ 

வால்வு க்கு மரி..ல்‌ கு வந்த திருச்‌ செங்கழுநீர்ப்பூ நாள்தோறும்‌ திருப்பூப்‌ 
பலகையில்‌ எண்ணி இட்டு மாலை சுற்றிச்‌ சாத்தவும்‌ (இடாத) பூவுக்கு 
(ஸிவிதகமாக) செங்கழுநீர்‌ பூ ஐம்பது 

இநூறுமாகவும்‌ மந்தாரம்‌ அலரிக்கு பாட்டம்பூ இருபத்து நானாழியாகவும்‌ 


இவ்வகைப்படி இடவும்‌ நிலம்‌ சீவிதம்‌ இன (மறபான) திருநந்தாவன பாழி 
(கிட்டாமல்‌) பண்ணும்‌ படிபுணை (பட்டேன்‌) மேயிழி. 


டுத்த பற்றில்‌ தரும்பூவுக்கு (வீழ்ந்த நட்டானூரில்‌) இடப்போது வார்களாகவும்‌ 
இவை விற்று 


173 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 134/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 6413-19 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு கி.பி. 12-13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ௫ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : சடையவர்மன்‌ குலசேகரன்‌ எண்‌ | 59 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்கு கல்தூண்‌ மண்டபம்‌ தெற்குச்சுவர்‌. 
குறிப்புரை : தேவரடியாள்‌ ஒருத்தி சுப்பிரமணியர்க்கு அமுதுபடி, திருமஞ்சனம்‌ 

சாத்துவதற்காக விட்ட நிலக்கொடையைக்‌ கூறுகிறது இக்கல்வெட்டு, 
கல்வெட்டு : 
1.  கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ குலசேகரதேவர்க்கு யாண்‌ 
2.  டாறாவதனெதிர்‌ பதிந்முவாமாண்டு கீழ்‌ வெம்ப நாட்டுத்‌ திருநெல்வேலி பிதியி 
3. கன்‌. அழகம்‌ பெருமாளான இருமுடிதவித்த பெருமாள்த்‌ தலைக்கோலி உடையார்‌ 
4. (திருநெல்வேலி உடையார்‌) கோயிலில்‌ சுப்பிரமணியப்‌ பிள்ளையார்க்கு 


அமுதுபடி திருமஞ்சந 

த்துக்கு இருநாழி அரிசி நித்த நிமந்தமாக சந்திராதித்தவல்‌ செல்லுவதாகக்‌ 
குடுத்த அரி(சி) 

(இ) இறையிலியாய்‌ வருகிற திப்பரஞ்‌ பங்கி கருங்கால்ப்‌ போக்கில்‌ அரியக்‌ 
குடுத்த நிலம்‌ மா 

வ(ரை)யும்‌ காராண்மை உட்பட்டனவும்‌ சந்திராதித்தவற்‌ செலவதாக குடுத்த 


படிக்கு 


174 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 135/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ல. 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : இல்லை எண்‌ | 60 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று வடக்கு மாளிகை பலகைக்‌ கலவெட்டு. 


குறிப்புரை : சுத்தவல்லி சபையார்‌ திருநெல்வேலி உடையார்‌ கோயில்‌ 


ஆதிசண்டேசுவரர்க்கு நிலம்‌ விற்ற செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


டக 


திருவாய்க்கேள்விக்குமேல்‌ ஸ்ரீகோச்சடைய பன்மரான திரி புவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீ... பாண்டிய தேவற்கு யா....றுப்பன ...ண்டா - து அபர பக்ஷத்து சதுற்திசியும்‌ 
பெற்ற - மடை நாள்‌ மேல்வெம்ப நாட்டு சுத்தவல்லியான வீரவினோத துர்வேதி 
மங்கலத்து சபைக்கு சமைந்த பண்ணை வேலி செய்வார்களோம்‌ கீழ்‌ வெம்ப 
நாட்டுத்‌ திருநெல்வேலி 

யுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேச்சுர தேவர்க்கு விலைப்பிரமாணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்த பரிசாவது எங்களூர்‌ பற்றில்‌ கண்காணி - டகன்‌ நம்பி திருத்தளியான 
வீரபாண்டிய நம்‌(பானுக்கு) பிரசாதம்‌ செய்தருளின திருமுகப்படி இறையிலியாக 
இட்டு வந்த நிலம்‌ ஒரு மாவுக்கு பள்ளி கொண்டான்‌ வாவிக்கு கிழக்குச்‌ சீதேவி 
வதிக்கு வடக்கு நாலாங்காலுக்கு (சரி) செய்நிலம்‌ முக்காலே வரைக்‌ காணி. 
முன்திரிகையும்‌ ஐந்தாங்‌ கண்ணாற்று புஞ்சையில்‌ வடமேற்கடைய நிலம்‌ 
முந்திரிகையும்‌ ஆகநிலம்‌ ப இநிலம்‌ ஒரு மாவும்‌ விற்று விலைப்பிரமாணம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌ சபைக்கு சமைந்த..... ஆதிசண்டேசுர தேவற்கு இப்படி 
குடுத்த நிலம்‌ ஒருமாவுக்கு எம்மிலிசந்து விலை நிற்செய்த்த பணம்ள 
இப்பணம்‌ ாற்றுக்கு நிலம்‌ ஒரு மாவும்‌ விலைக்கறவி. 

ற்றும்‌ பொருளற கொண்டு விறைவன்‌ விலைப்‌ பிராமணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌ சபைக்கு - பண்ணை வேலி செய்வார்‌ களோம்‌ அதிசண்டேசுர 
தேவற்கு இப்படி விற்றுக்‌ குடுத்த இநிலம்‌ ஒருமாவுக்கு - இவ்விலை ஓலையும்‌ 
பொருட்செலவோலையும்‌ ஆவதாகவும்‌ இதுவல்லது வேறு விலைமாவறுதி 


175 


பொருளறுதி பொருட்‌ செலவோலை காட்டவும்‌ காணவுங்‌ தி... தன்‌ ஓலைக்‌ 
குற்றம்‌ எழு 

துக்குற்றம்‌ சொல்குற்றம்‌ மற்றும்‌ எக்குற்றமும்‌ மின்றி விலைக்கற விற்றுப்‌ 
பொருறக்‌ கொண்டு பிடிபாடு பண்ணிக்குடுத்த சவைக்கு சமந்த பண்ணை 
வேலி செய்வார்‌ களோம்‌ ஆதிசண்டேசுர தேவற்கு இப்படி விற்றுத்‌ தந்த நிலம்‌ 
ஒரு மாவுக்கு விலை நிற்செய்த இப்பணம்‌ னூற்றுக்கு திருவல்லி...எள்‌.... 
தரகைச்‌ செலவுகைக்‌ கொண்டு விலைப்பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடு. 

த்தோம்‌ சவைக்கு சமைந்த பண்ணை செய்வார்களோம்‌ ஆதிசண்டேசுவர 
தேவற்கு இவை பசலை உதையஞ்‌ சே(ரலாதன்‌) எழுத்து இவை காறம்பிசெட்டு 
லினி எழுத்து சங்கரன்‌ ஆண்டி இருங்கண்டி உய்ய தேசட்டான்‌ எழுத்து 
(வணிக) நாச்சியான்‌ எழுத்து இவை கேசவன்‌ திருமாணிக்க மாறன்‌ எழுத்து 
இவை சொட்டை மூவி - வின்‌ எழுத்து இவை நிலத்தூர்‌ ஆள்வான்‌ எழுத்து. 


176 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 136/2005 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 
கல்வெட்டு : 


: தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
: பாண்டியர்‌ ஊர்க்‌ பண்‌ 


: முதலாம்‌ மாறவர்மன்‌ எண்‌ 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 35 


: திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1283 
: திருநெல்வேலி நகரம்‌ 
: தமிழ்‌ இந்தியக்‌ | 


ஆண்டு அறிக்கை 


61 


குலசேரகன்‌ 


: நெல்லையப்பர்கோவில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று தூண்மண்டபம்‌ பட்டி. 


திருப்பள்ளித்தாமம்‌ கட்டுவதற்காக கொடுத்த தானம்‌. 


ட்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ கோமாற வன்மரான திபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேகர 
தேவருக்கு யாண்டு மரு வது தை மாதம்‌ முதல்‌ பலரும்‌ இடசேந்த 
..துகிற செங்குழு நீர்‌ (திருப்‌) பள்ளித்தா 

உடைய நாயனார்‌ திருநந்தவனம்‌ செய்யும்‌ ஆண்டான்களுக்குப்‌ பல ஊர்களிலும்‌ 
திருந்தவனம்‌... நிலத்துக்கு இதுக்கு நந்தவனமாகச்‌ செய்கிற(கு)ழி வந்த 

ச்சி செண்பகம்‌ ஆயிரமாகவும்‌ மல்லிகை இருவாட்சி அறுநூறாகவும்‌ செவ்வந்தி 
செண்பகம்‌ முன்னூறாகவும்‌ (கொமுக்கு) இருநூறு (ஆக) வும்‌ (கமுக கொஞ்‌) 
தென்னந்தோப்பு....மாகவும்‌ அன்‌(று) 

மாத்தால்‌ (லைம்‌) பக்கல்ந... இடுவார்களாகவும்‌ விம்‌ பக்கம்‌ இடும்‌ பூவகைக்‌ 
கட்டினபடியிலே இடவும்‌... கொற்றுங்‌ கொண்டு திருப்பள்ளித்‌ தாமம்‌ 
இடுவார்களுக்கு பேரொன்றுக்குச்‌ செ... 

மாதவரை கணக்கு பார்த்து நிச்சயமான... மு கழஞ்சாக வாதிசந்தனந்த நம்பி 
ஆச்சார்‌ இவ்‌.... திருப்பள்ளித்தாமம்‌ இப்படிச்‌ செல்வதாக சொன்னோம்‌ இப்படிக்க்‌ 
(கன்மமாகக்‌) கட்டி சந்திரராதித்தவல்‌ செல்வதாக. 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 137/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 40 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1308 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேர்மை கொண்டான்‌ எண்‌: | 62 
சடைகுலசேகரன்‌ 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்கு மாளிகை 


மேற்குச்சுவர்‌. 


குறிப்புரை : தரணிமுழுடையார்‌ என்னும்‌ அரசியின்‌ பேரில்‌ நந்தவனம்‌ அமைப்பதற்கு 


விடப்பட்ட நிலம்‌ குறித்த கல்வெட்டு இது. 


கல்வெட்டு : 

1. திரிபுவனச்‌ சக்ரவர்த்தி கோநேரின்மை கொண்டான்‌ குலை சேகர தேவற்கு 
யாண்டு 

2. நாற்பதாவது உடையார்‌ திருநெல்வேலி உடைய நாயனாற்கு நாயனார்‌ திருநெல்‌ 

3. வேலி உடையாரான சீவீரபாண்டிய தேவர்‌ நம்‌ பிராட்டி யார்‌ திருக்கா(ளி)பே 

4.  (யா)ர்த2ள்‌ ... பிராட்‌ (டியாரான) தரணி முழுதுடையார்‌ செய்விக்கிறதரணி 

5.  முழுதுடையார்‌ திருநந்தவனத்துக்கும்‌ திருவோடைக்கும்‌ குன்றத்தூரான பூபால 

6. (னார்‌ பக்கல்‌ ஆண்டார்‌ பெரிய தேவர்‌ கொண்ட காண்‌ டிரயடி ஊர்‌ மக்கள்‌ 
சூரியதே 

7. வனும்‌ யிவர்‌ தம்பி விளத்தானும்‌ யிவர்‌ தம்பி ஆதிச்ச தேவனும்‌... கல்‌ பிற்றை 
நாளில்‌ 

8. என்ற... கொண்டான்‌ கால்போக்கில்‌ வடக்கில்‌ கண்ணாற்றில்‌ விலைகொ 

9. ண்ட நிலம்‌ ஒருமாவரை கிழக்குந்‌ நந்தவன(த்தின்‌) இரு (6) வரினப்புமாக வும்‌ 
செய்வாாக்கும்‌ திருத்‌ 

10. தொண்டர்கள்‌ பேர்‌ அஞ்சுக்கு கொற்றுக்கும்‌ காசுக்கும்‌ விட்ட மேல்‌ 


வெம்பநாட்டு சுத்தவல்லியான... 


178 


உங்‌ ச்‌ 


க, 


13. 


14, 


15. 


16. 


17. 
18. 


19. 


ன வீரவினோதச்‌ சதுப்பேதி மங்கலத்து ப(ஈ)ட்டத்தில்‌... டன ஜீவிதமா... 
திற(ந்த நிலத்தில்‌ 

வுக்கு கால்போக்கில்‌ திருச்சூலத்‌ தாபனம்‌ பண்ணிக்‌ குடுத்த சி பாகம்‌ அஞ்சினால்‌ 
நிலம்‌ மாவரை மயி (தன்‌ விடை) 

ட்டுக்கழிக்கு சுற்று(த்தி)னால்‌ நிலமிருமாவரையும்‌ ஆக நிலம்‌ அஞ்சு மாவும்‌ 
இறையிலியாக (வந்த) நிலத்தும்‌ (இருக்கும்‌) கடமை பேரா 

ஊர்‌ மற்றும்‌ எப்பேற்பட்ட உ வாதிகளும்‌ கண்டிய தேவற்கு (யா)ண்டு 
(நாற்பதாவது) சித்திரை (முதல்‌) வரியிலும்‌ புரவி 

லும்‌ கழித்து இறையிலியாகவுமிந்திருநந்தவனத்தில்‌ மரிசாக திரு (பள்ளித்‌ 
தாமம்‌) திருமாலை சுற்றித்‌ திருப்பள்ளி யெழிச்சி. 

ல்‌ ளைக (கள) முத்தில உடையார்‌... நிச்ச மாறக்குடி பொல்லாப்‌ பிள்ளையாற்கு 
சூதி த்திரு 


இவை விக்கிரம பா(ண்டிய) வாணாதராய னெழுத்து... கழி நாராயனெழுத்து 


யாண்டு... வது நாள்‌ இருநூற்று 
க்‌ தொண்ணூற்று ஒன்று உ 


179 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 138/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு தனை 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு ௮ 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 

அரசு : - ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ 63 

இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ தாமிர சபை படியில்‌ 


குறிப்புரை : வேலன்‌ என்பவரின்‌ பக்தியைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 

1. வேலன்‌ தெ 

2. ண்டாயிதப்‌ 
3. புலவன்‌ 

4. சதாசேவை 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 139/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு $= 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேர்மை கொண்டான்‌ எண்‌ 65 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்கு மாளிகைச்‌ சுவர்‌ 


ஆகாசலிங்கம்‌ சன்னதிக்குத்‌ தெற்கு 


குறிப்புரை : திருநெல்வேலிக்‌ கோயிலில்‌ அம்மாவாசை தோறும்‌ அத்யாயனம்‌ 


செய்வதற்கு மூன்று மா நிலம்‌ தானமாக வழங்கப்பட்ட செய்தி. 


கல்வெட்டு : 


உப்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ திருநெல்வேலி 
உடையதேவன்‌ கோயில்‌ தான 
னத்தார்க்‌ குடுத்த வல்ல பற்றில்‌ த[வாள]த்தப்‌ பிராட்டிக்கு அன்னாளிவ(ர்‌) 
ஜீவிதம்மாக வந்த நித்தல்‌... 
[வழா வல்ல(ன) வரிதா] பெருமானுக்கு அமாவாசை தோறும்‌ அத்யயனம்‌ 
பண்ண இ... 

ட்ட [தந்த] நிலம்‌ ஒரு மாவும்‌ [ந] ஈச்சியார்‌ கோயிலில்‌... பிள்(ளை) 
யார்க்கு திருநந்தவனம்‌... 
னாட்டார்‌ வரியுகந்தானான ஈசான தேவனுக்கும்‌ நிலம்‌ மொருமாவும்‌ சுத்த 
வல்லியில்‌ இவன்‌ (யெழு) 
ந்தருளி வித்த நாச்சியார்க்கு நிலம்‌ ஒருமாவும்‌ ஆக நிலம்‌ மூன்று மாவும்‌ 
(இந்நிலம்‌) மூன்று மாவும்‌ எட்டாவது பிசானம்‌ (முதல்‌) ங 
முதல்‌.... வத யிறயிலிய(£)க இந்நிலம்‌ இவர்களுக்கும்‌ இவர்‌ வர்க்கத்‌ தார்க்கு 
சந்திராதித்தவர்‌ செல்வ (தாக) (கல்லி) 
லுஞ்‌ செ(ம்பி)லும்‌ வெட்டச்‌ சொன்னான்‌ கொம்‌(பூர்க்‌)குறிச்சி ஆரியன்‌.... கோ 
இவ்வெட்டு.... உ...ர்‌ முத்தி 


181 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 140/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு அ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேரின்மை கொண்டபின்‌ எண்‌ | 67 


இடம்‌ 


: நெல்லையப்பர்‌ கோவில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடமேற்கு சபாபதி 
மண்டபம்‌ கிழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை : திருநந்தவனப்புறமாக விடப்பட்ட நிலம்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 


(க 
க 


திரிபுவனச்‌ (சக்கர வத்திகள்‌) கோநேர்மை கொண்டான்‌ கீழ்‌ வெம்ப நாட்டுக்‌ 
ந,த . . . ரணியில்‌ தேவரடியாரில்‌ செய்வித்த சுந்தரபாண்டியன்‌ திருநந்தவனம்‌ 
செய்யும்‌ ஆண்டார்‌ மறவர்‌ நெறிகாட்டினார்‌ உள்ளிட்ட இவர்‌ ஐவ 

ரில்‌...... குறிச்சிக்கா... கிழக்கு... வரி நிலத்தில்‌ கார்‌ பசானம்‌ விளையுந்‌ 
தலைவரிசை நிலத்தில்‌ இராச இராசப்‌ பிலாற்றுக்குத்‌ தெற்கு... 

நீர்‌ ஒருழவு . . . ன்றாஞ்‌ செய்‌ நிலமொரு மாவு மாக இரு செய்நிலம்‌ அரைமாவும்‌ 
ஏழாங்‌ கண்ணாற்று தற்செய்‌ நிலம்‌ அரைமாவும்‌ ஆக இவ்வூரளவு கெ 


டாடு வழாங்‌.... இறும்‌ முதிர்க்கும்‌ மழிவு தவிர்த்து... பதாவது பர... மாதம்‌ முதல்‌ 
காராண்மையும்‌ போகவரியும்‌ வினியோகமும்‌ தருவதான 


ர இல்‌ ௮லைலங்பணி இ றையிலியாக இடப்பெற வேணு மென்று காலிங்கராயர்‌ 


த.வி. (பூ)சித்த சுந்தரபாண்டியன்‌ திருநந்தவனம்‌ செயும்‌ ஆண்டார்‌ (உ)ழவர்‌ 
கெடு... 


ம்‌. அந்தராயம்‌ பண்டாடு (யிழதாட) இறுப்பதாக நம்முழவு தவிர்த்து 
இவாண்டு இம்மாதம்‌ முதல்‌ ௧.... (லம்‌) பண்டார வரி வினியோகமும்‌ 


182 


10. 


அம 


12. 


க பேறும்‌ வாசல்ப்‌ பேறும்‌ இலாஞ்சனைப்‌ பேறும்‌ மற்றும்‌ எப்பேர்‌ பட்டனவும்‌ 
உட்பட திருநந்தவன இறையிலியாகத்‌ தந்தோம்‌ இப்படி 

செம்பிலும்‌ வெட்டுவித்துக்‌ கொள்க இவை மிழலைக்‌ கூற்றத்து நடுவிற்‌ கூற்று 
ஸ்ரீ பராந்தக நல்லூர்‌ இரும்பாழியுடையான்‌ நிரு(உ)ம்‌ சூட்டினான்‌ 

கூற்றத்து நடுவிற்‌ கூற்று விளாங்காட்டூரான விக்ரம்‌ நல்லூர்‌ சிறந்தாவான சுடர்‌ 
திருவிக்கி... வில்லவராய னெழுத்து இவைகருவ 

ராய னெழுத்து ௨ 


183 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 141/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ட்ரீ 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி, நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட எ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேர்மை கொண்டான்‌ எண்‌ | 70 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மாளிகை வடக்குப்பகுதி கஜலெட்சுமி அருகில்‌ 


குறிப்புரை : திருநெல்வேலி உடைய நாயனார்‌ பேரில்‌ காஞ்சிபுரங்‌ கொண்டான்‌ சந்தி 


என்ற பெயரில்‌ சிறப்பு வழிபாடு நடத்த அத்யயன விருத்தியாக 
நிலதரானம்‌ வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 


1 
2 
3 
4 
5. 
6 
ரீ 
8 
9 


10. 
11. 
12. 
13. 
14. 
15. 


ஸ்வஸ்திஸ்ரீ உடையார்‌ திருநெல்வேலி உடைய நாயநா 

ர்‌ நிவந்‌,தம்‌ திரிபுவன சக்ரவத்தி கோநேரின்மை கொண்டானுக்குக்‌ (யா) 
ண்டு ௭ திருவெண்காடு உடையான்‌ பட்டனுக்கு உடையார்‌ தி 

ரு நெல்வேலி உடைய நாயனார்க்கு நம்‌ பேரால்‌ கட்டின கா 

ஞ்சி.புரம்‌ கொண்டான்‌ சந்திக்கு அத்யயனம்‌ பண்ணிபோத 

அத்யயன விருத்தியாக தென்கரை நாட்டு தருவையான தனியாணை வி 
ட்ட பாண்டிய புரத்து மே (பற்று) அகவயல்‌ சி வல்ல வாய்க்கால்‌ போக்கு 
நீண்ட பொன்மேனி மடை.யில்‌ நீண்ட பொன்மேனியன்‌ நிலம்‌ மாகாணி 
யும்‌ கொடு.... கண்டியதேவர்‌ தனக்கு குடுத்த படியே 

எற்பேர்ப்பட்ட மிறைகளுங்‌ கழித்து இவ்வூர்‌ புரவிலும்‌ விரியிலும்‌ வரியில்‌ 
ஈர்‌ கணக்கிலும்‌ கழிப்பதாகச்‌ சொல்லி நாற்பத்திரண்டாவது ஆணி மாதம்‌ 
முதல்‌ அத்யயன விருத்தியாக தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை பிடிபடா 
கக்‌ கொண்டு சந்திராதித்தவரை கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 
க்குகொண்டுடீ...த்து போதுவேனாக பாலூருடையான்‌ எழுத்து 


க்‌ இவை வல்லவராயன்‌ எழுத்து. 


184 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 142/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
யு : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேர்மை கொண்டான்‌ எண்‌ | 71 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வடபுறச்‌ சுவர்‌ 


கஜலெட்சுமியின்‌ பின்புறம்‌. 


குறிப்புரை : அத்யயன விருத்தி செய்யும்‌ பட்டர்களுக்கு ஜீவிதமாக வழங்கப்பட்ட 


நிலம்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 


ட கி 


10. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்ரவத்திகள்‌ கோனேரி மேல்‌ கொண்டான்‌ உடையார்‌ 
திருநெல்வேலி யுடைய நாய 

யனார்‌ கோயில்‌ பதிபாத மூலப்‌ பட்டுடைப்‌ பஞ்சாசாரிகள்‌ தேவகன்மிகளுக்கு 
இளான்காட்‌௫ருடையான்‌ அழகிய 

வீரவர (யான்‌ காலிங்கராய(னார்‌) ஆக உடையார்‌ திருநெல்வேலி உடைய 
நாயனார்‌ கோயில்‌ காஞ்சிபுரங்‌ கொண்டான்‌ சந்‌ 

தி அத்தியயனம்‌ பண்ணிப்‌ போதுகிற (பிறானூ)ர்சிராம பட்ட பிரஹஸ்பதி 
சோமயாஜியாற்கும்‌ வங்கிப்‌ புறத்து கோவிந்த(ன்‌) சோ 

(மையாஜி) யாற்கு தருவை பற்றில்‌ அத்தியயன விருத்தி இறையிலியாகச்‌ 
சிராமப்பட்ட ப்ரகஸ்பதி சோமயாஜி யாற்கு இரண்டுமா 

நிலமும்‌ கோயிந்த நம்பியாற்கு ஒரு மாவரை நிலமும்‌ ஆக மடபதிகைநிலவரிசை 
இருபூவிளையும்‌ நிலதிலை மும்மா 

லை வரியிலார்‌ கணக்கிலும்‌ கழிப்பித்து இநிலமும்‌ மாவரையும்‌ 
சந்திராதித்தவற்‌ செல்வதாக கலிலும்‌ 

நின்று கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌... இவை உடையான்‌ எழுத்து. (சுந்தர) 
பாண்டிய தேவற்கு யாண்டு 

முப்பது. - 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 143/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ப ஆ 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 2 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : விக்கிரமபாண்டியன்‌ எண்‌ | 72 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மாளிகைச்‌ மேற்கு சுவர்‌ ஆகாச லிங்கம்‌ - தெற்கு. 


குறிப்புரை : சேரபாண்டிய தேவற்கு நந்தாவிளக்கிற்கும்‌ சந்தியா தீபம்‌ எட்டிற்கும்‌ உரி 


நெய்‌ அளக்க தானம்‌ வழங்கிய செய்தி. 


கல்வெட்டு : 


1 
2 
3 
4, 
5 
6 


8 


10. 
லு 
ed. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான்‌ திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவி(க்ரம) 
பாண்டிய தேவற்கு யாண்டு கவது சித்திரை மாதத்து ௨௮௪௨ மலை மண்‌ 
டலத்து (முதல்‌) குளத்து புல்லாலன்‌ குன்றனான சேரபாண்டிய தேவர்க்கு கீ 
ழ்‌ வெம்ப நாட்டுத்‌ திருநெல்வேலிச்‌ சுத்தவலிலி பெருந்தெருவில்‌ வாணியரோ 
ம்‌ நாயனார்‌ திருநெல்வேலி உடைய நாயனார்‌ கோயில்‌ பிள்ளையார்‌ குன்றமெரிந்தபி 
ள்ளையார்க்கு முன்பு திருநந்தா விளக்கு ஒன்று சந்தியா தீபம்‌ எட்டுக்கும்‌ பிள்ளை 
ஆர்‌. 
கோயில்‌ சிவபிராணர்‌......... லா......... விளக்கு................ 
ஸ்கல்‌ (இந்‌) நெல்லு சொக்கப்‌ பிள்ளை ஆர்க்கு சிறுகாலச்‌ சந்திக்கு நா நாழி 
அரிசி அமுது 
படியாக கூட்டிகேயாலே இ விளக்குக்குச்‌ சேர பாண்டிய தேவன்ங்களுக்கு வச்சுத்‌ 
தந்‌ 
திருநந்தா விளக்கு ஒன்றுக்கும்‌ சந்தியா தீபம்‌ எட்டுக்கும்‌ நாள்‌ ஒன்றுக்கு அள 
ப்ப தானனாநெய்‌ பழம்படியோடே... உரிய்‌ எண்ணை சந்திராதிதிவல்‌ அளப்‌ 
போமாகவும்‌ (இப்படி) அளக்குமிடத்து இவ்வெண்ணைக்‌ குள்ள (அச்சு) பேர்‌... 
செல்‌ 

(தொடர்ச்சி இல்லை) 

186 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 144/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 84 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1302 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு மக 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ எண்‌ | 73 

குலசேகரன்‌ 

இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று 


குறிப்புரை : இறைவனுக்கும்‌, இறைவிக்கும்‌ தினமும்‌ அமுதுபடி, சாத்துப்படி, 


முதலானவை படைக்க செய்யப்பட்ட கொடை. 


கல்வெட்டு : 


: 


ஸ்வஸ்திஸ்ரீ கோமாறபன்மரான்‌ திரிபுவனச்சக்ரவத்திகள்‌ எம்மண்ட லமுங்‌ 
கொண்டருளிய ஸ்ரீ குலசேகரதேவற்கு யாண்டு ௩௰௪ வது 

தருளி (தெருவில்‌) திருவாசலில்‌ பெரிய (தேவ) முதலியாற்கும்‌ நாச்சியாற்கு.... 
முந்தி மாக அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்டு வேண்டுவது கட்டிக்‌... 

டை பள்ளியில்‌ விடும்‌ நாளொன்றுக்கு சிறு காலைச்‌ சந்தி.... லியார்‌ க்கு 
முன்னாழி நாச்சியார்க்கு அரிசி நாழி ஆக அரிசி ௪௨ 

.க.ம்‌ உப்பமுது கவச்‌ செவிடுமிளகமுது அரையே அரைக்க......டைக(ாய்‌) அமுது 
அஞ்சு இலையமுது... அமுது மீடாக கறியமுது (சடம்‌) 

முது... ட கலைக காயமுது ௬ இலையமுது......... 

ட்டி இரு பலம்‌ அடைக்காயமுது இலையமுது திருநாள்ளாலி ௭௱௩௰க (736) 
க்கு நாள்‌ ஒன்றுக்கு அரிசி ப ஆக அரிசி (முக்கலம்‌) மாசி மாதம்‌ சிவராத்ரிக்கு 
பாத்துக்கு அரிசி ப (கறி)யமுது எண்‌ பலம்‌ சித்திரை விசுவுக்கு அரிசிப 
பவித்ராதோர (ணத்து)க்கு அரிசிய திருநூ. 

திருபணி யாரத்துக்கு அரிசி அமுது படிக்கு அரிசி (சாணத்‌ திரு.... து............... 
(தை)ய்யனத்துக்கு........ க்‌்‌ னத்துக்‌ 


187 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 145/2005 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 


எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ஸ்‌ 
: திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு உ - 
: திருநெல்வேலி நகரம்‌ 
: தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 

: தமிழ்‌ முதல்‌ பதிப்பு oe 
: ஊர்க்‌ கல்வெட்டு 
: எண்‌ | 76 
: நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று தெற்கு வாசல்‌ நிலைக்‌ 


கல்‌ கிழக்கு. 


: மோகன மழவராயனின்‌ ஆழ்ந்த பக்தியைக்‌ குறிக்கிறது. 


பாடுவான்‌ வீர பா 


ண்டி மோகன மழ 


1 
a 
3.  வராயன்‌ சதா சே 
4 


வை ௨ 


188 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 146/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு ; - ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 77 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று தெற்கு வாசல்‌ நிலைக்கல்‌ 
மேற்கு. 


குறிப்புரை : கரும்பனை வீரனும்‌ சீரங்கனும்‌ கொண்ட பக்தி கூறப்படுகிறது. 
கல்வெட்டு : 

1. கரும்பனை வீர 

2. னும்‌ சீரங்கனும்‌ 

3. சதா சேவை 


189 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 147/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு உ இர 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந ௪ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌  : வீரபாண்டியர்‌ எண்‌ | 80 
இடம்‌ : அருள்மிகு நெல்லையப்பர்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : தருவையான தனியாணைவிட்ட பாண்டியபுரத்தில்‌ 50 பட்டர்களுக்கும்‌, 


கயிலாசமுடைய நாயனாறகும்‌ குலசேகர எம்பெருமானுக்குமாக 
விடப்பட்ட நில பாகங்களைக்‌ குறிக்கும்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு : 


: 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்ரவத்தி, கோனேரின்‌ மேல்‌ கொண்டான்‌ ஸ்ரீ வீர 
பாண்டிய தேவற்கு யாண்டு ௨௰௭ வது சித்திரை மாதம்‌ பபண்‌ நாட்டு அதர்‌ 
ஸ்ரீ குலை சேகரசதுர்‌ வேதி மங்‌ 

கலத்து சதுர்வேதிபட்டகர்‌ பேர்‌ அம்பதுக்கு பாகம்‌ அய்ம்பதும்‌ உடையார்‌ 
ஸ்ரீகயிலாஸமுடைய நாயனாற்கு பாகம்‌ இரண்டு திருமேற்‌ கோயில்‌ குலைசேகர 
விண்ணகரெம்‌ ௦ 

பருமானுக்கு பாகம்‌ இரண்டும்‌ ஆகப்‌ பாகம்‌ ஐம்பத்து நாலுக்குக்‌ குடுத்த 
காணியாவது தருவையான தனியாணை யிட்ட பாண்டியபுரத்து மேல்‌ 
பிடாகையில்‌ இவர்களுக்குக்‌ குடுத்த காணிக்‌ 

ரன்னை யாவது கீ(ஏழல்லை) மேல...... பங்கால்‌ பண்ணை கீழ்‌ வம்புக்கும்‌ 
மேற்கும்‌ தென்னெல்லை செவ்வல்‌... யழக்குடி பத்தும்‌ மேலெல்லை 
பச்சாற்றுக்கு. 

கிழக்கு வடவெல்லை சிவல்லபன்‌ பெருங்காலுக்கு தெற்கும்‌ 
இந்நான்கெல்லைக்குட்பட்ட நன்செய்‌ புன்செயுந்‌ நத்தம்‌ நத்தப்பாழும்‌ 
தோட்டமும்‌ தோட்டக்‌ கூறும்‌ குளமும்‌ குளபரிப்பும்‌... காணியும்‌. 

இடுகூறு படுகூறுகளும்‌ நீ... தெயும்‌ கீழ்நோக்கிய கிணறுகளும்‌ மேனோக்கின 
மரங்களும்‌ ஆறுபடு(து) ரைகளும்‌ உடும்போடி ஆமை தவமும்‌ நீர்‌ வழங்கு 
கால்‌ பச்சாற்று மேல்‌ பற்றில்‌ இறைபடியாளரும்‌ செய்து கொள்‌ 


190 


10. 


Lh 


க 


13. 


14. 


15. 


16. 


17. 


ளுவார்‌.. திரம்பாத்து ப்ராபதிகளும்‌ குளங்கு(ழி)யிடங்களில்‌ நீர்‌ பாச்சில்‌ பிராப்தி 
களும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்ட ஸமஸ்தபிராப்தி வாவிகளும்‌ இப்பற்றுக்களுக்கு 
சத்திராதித்த வரையிற்‌ இறைப்படியாக...களும்‌ செய்து கொள்்‌(ளூ) 

ங்‌ பயிரை இவர்கள்‌ அரைக்காணியும்‌ இந்நிலம்‌ ஆறுமாக்காணி 
அரைக்காணிக்கும்‌... தினமயில்‌....ண்டிய....ற்றுக்கு வடக்கு.... இந்நாயனாற்கு 
இறுத்துப்‌ போது 

ண்பன்‌ லே விழுக்காடு இட்டு அனுபவித்துப்‌ போகவும்‌ தவ....யனார்‌ 
வாழவல்ல பாண்டீஸ்வரமுடைய நாயனார்க்கு.....டிகடமை முதலான...படிக்‌....ல 
போதும்‌ போ 


தும்‌ படிகள்‌ (நெல்‌) மாத்தால்‌.... தக்காத....ந்த நெல்லு அறுத்து அனுபவித்துப்‌ 
போதவும்‌ இந்நாட்டுகளத்‌ தானேரியான [அன] வரதான நல்லூருக்குப்‌ பெருநான்‌ 
கெல்லையாவது கீழ்‌ 
பாற்க்‌ கெல்லை தோட்டனாய்குடி மேலெல்லைக்குமேற்கும்‌ தென்பாற்கெல்லை 
பூவத்து வடவெல்லைக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ கெல்லை பாபான்குளம்‌ குடவி 
குளத்தில்‌ கீழெல்லைக்குக்‌ கிழக்கு. 
ம்‌... (தென்‌) பாற்கெல்லை பொன்னாய்க்குடியில்‌ தென்னெல்லைக்குத்‌ தெற்கும்‌ 
ஆகப்‌ பெருநான்‌ கெல்லைக்குட்பட்ட நிலத்தில்‌ பள்ளிச்‌ சந்தம்‌ பழந்தேவதானம்‌ 
நீங்கலாக நன்செயும்‌ நீ(க்கி) 
நீர்நில... வல நீர்‌ வழங்கு காலும்‌ கிணறுகளும்‌ குளக்குடிகளும்‌ நத்தங்களும்‌ 
மற்றும்‌ எப்பேற்பட்ட ஸமஸ்தபிராப்திகளும்‌ உட்பட்ட பெருநான்‌ கெல்லைக்‌ 
குள்பட்ட நிலமும்‌இநி...... ட்டகைக்கும்‌ இவ்‌ 
வெல்லைக்‌ குட்பட்ட... யிறைக்குமு...யிலாண்டின்‌ படி இறு.....ண்டு 
ஒன்றுக்குப்‌ பணம்‌ அம்பலத்து நாலும்மாக...ராவி நெல்லு இறுகலமும்‌ இறுக்க 
அனுபவித்துப்‌ போக 
வும்‌ இநிலம்‌ ஆய்‌.... னேரிக்குப்‌ பெருநான்கெல்லையாவது கீழ்பாற்கெல்லை 
இளையானேரியில்‌ கீழெல்லைக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை உத்தமப்‌ 
பேரேரிக்கு வடவெல்லைக்கு வடக்கும்‌ 
மேற்பாற்கெல்லை குலசேகர ஈஸ்வ ரமுடைய நாயனார்‌ தேவதானத்து 
கீழெல்லைக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை தோட்டனாய்க்‌ குடியில்‌ 
தென்னெல்லைக்கும்‌ தணக்கொடு குளத்தில்‌ தென்னெல்லைக்கு 
தெற்கும்‌ ஆக இப்பெருநான்‌ கெல்லைக்குள்பட்ட நன்செய்‌ புன்செய்‌ 
நத்தங்களும்‌ தோட்டமும்‌ தோட்டப்‌ பாழும்‌ கீழ்‌ நிலைக்‌ கிணறுக்கும்‌ நீர்வழங்கு 
கால்‌ ஆற்றுக்‌ கல மனும்‌ எப்பேற்பட்ட ஸமஸ்தபிராப்திகளும்‌ உட்பட இபெரு 
நான்கெல்லை 

191 


18. 


19. 


20. 


21. 


[மி 


23. 


க்குள்‌ பட்ட. நிலமும்‌ஆக இனாற்றுக்களில்பண்டுடையாள பழங்‌.... காலாகியா 
ரையும்‌ தவித்து உதகபூர்வமாக தான இறையிலி யாக நாயனார்‌ குலைசேகர தேவர்‌ 
தந்த படியிலே சந்திராதித்தவற்‌ செல்வதாக நாமும்‌ தந்தோம்‌ இப்படித்‌ தந்தஇப்‌ 
பற்றுகளில்‌ தறிஇறை செக்கிறை தட்டொலி தட்டார்ப்‌ பாட்டம்‌ பஞ்சு பீலி 
சந்திவிக்கர ஹப்‌ பேறு வாசல்‌ வினியோகம்‌ தவித்து வினியோகம்‌ இலாஞ்சினை 
பேறு காத்திகைப்‌ பச்சை எடுத்துக்காட்டு பச்சை ஆண்டெழுத்து வினியோகம்‌ 
ஆனைச்‌ சாலை குதிரைபந்தி 

ல்‌ ஞ்ச வரும்‌ வழிபாய்‌ மகட்பாழும்‌ மேலை நல்லூர்‌....படிக்காசு புரம்‌ 
பட...னப்‌ பாட்டம்‌ கால்‌ கரைக்‌ கரைத்தேவை அ... தேவை...த்த பழங்கரை 
வட்டங்களை கூலி மற்றும்‌ எப்பேற்பட்ட ஸபை இறைக 

ளுந்‌ தவிர்த்து முன்னாள்‌ நாயனார்க்கு குலசேகர தேவர்‌ குடுத்த இறைப்படியிலே 
நம்‌ வரியிலார்‌ கணக்கிலும்‌ கழிக்கச்‌ சொன்னோம்‌. இப்படிக்கு க்தி 
பிடிபாடாகக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொண்டு... 


ல்‌ உடைய நாயனார்‌ திருநெல்வேலி உடைய நாயனார்‌ கோயிலிலே சிறுகாலை 
ஸந்தியிலே நாளொன்றுக்கு இரண்டு பேர்‌ அத்‌ யயனம்‌ பண்ணி அனுல 
வித்துப்‌ போதுக இவை பெண்ணாகட முடையானெழுத்து இவை வேணாடு 


உடை 


யானெழுத்து 


192 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 148/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு fo 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ எண்‌ | 81 
இடம்‌ : அருள்மிகு நெல்லையப்பர்‌ திருக்கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று தென்சுவர்‌ 


வடக்கு பார்த்த நிலை. 


குறிப்புரை : ரவிவர்மச்சதுர்வேதிமங்கலத்தில்‌ 65 பங்குகள்‌ பிரிக்கப்பட்டு 


பிராமணர்களுக்கும்‌, கோயில்களுக்கும்‌ வழங்கப்பட்ட செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


திரிபுவனச்‌ சக்ரவத்தி ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான்‌ வங்கிப்‌ புறத்துச்‌ 
சி....னியழகனான அழகிய பாண்டிய பிரமாதி ராஜன்‌ அய்ய..... வேணாடுடைய 
ராமராயர்தோற்றுவித்த கீழ்வெம்ப நாட்டு இரவி வ22 சதுர்‌ வேதி மங்கலத்தில்‌ 
முன்பு இவர்‌ ஏற்றின பேருட்பட்ட வேத சாஸ்திரமும்‌... | 
த்து வே லட்டர்கள்‌ பேர்‌ நாற்பத்தெண்‌ வரும்‌ உடையார்‌ திருநெல்வேலி 
உடையார்க்கு அத்‌ யரயனம்‌ பண்ணும்‌ லட்டன்‌ பேர்‌ பன்னிரு வருமுட்பட்டப்‌ 
பேர்‌.... ஆகறுப்‌ பதின்மர்க்கும்‌ பங்கு அறுவதும்பாண்டிமாதேவிஸ்வரமுடை 
யார்க்குப்‌ பங்கிரண்டும்‌ இவ்வூர்த்‌ திருமேற்‌ கோயில்‌ சிராம விண்ணக 
ராழ்வார்க்குப்‌ பங்கிரண்‌ | 
டும்‌ மணற்படை வீட்டுத்‌ தொண்டைமான்‌ விண்ணகராழ்வார்க்குப்‌ பங்கு ஒன்று 
மாகப்‌ பங்கு அறுபத்தைஞ்சுக்கு இந்நாட்டுக்‌ கண்ணனூரான மானாபரணப்‌ 
பாடிக்குக்‌ கிழெல்லை தண்பொருந்தப்‌ பேராற்றுக்கு மேற்கு தென்னெல்லை 
கண்ணனூரான ஸ்ரீ.......... வச்‌ சதுவேதிமங்கலத்திற்கும்‌ வடக்கும்‌ வரகுண 
பாண்டீஸ்வரமுடையார்‌ தேவதானத்து 
க்கும்‌ வடக்கும்‌ மேலெல்லை பொன்னம்பலங்காட்டினான்‌ திருவீதிக்குத்‌ 
தெற்குத்‌ தென்‌ வடலாகப்‌ போகிற காலுக்கு கிழக்கும்‌ இதன்‌...ற்குள்ள 
ஊடுதடிகளம்‌ திருத்துக்கு வடக்கு உடையார்‌ திருநெல்வேலி உடையார்‌ 
193 


10. 


விது 


தேவதானத்துக்குத்‌ திருநெல்வேலி ஆன குலசேகர சதுர்வேரிசி மங்கலத்தா£ 
பற்றுக்குக்‌ கீழக்கும்‌ வடவெல்லைத்‌ திருநெல்வேலிச்‌ சங்கர 

ன்‌ பாடியார்‌ பற்றுக்குக்‌ கண்ணூர்‌ பற்றுக்கும்‌ உடைய பிராட்டியார்‌ சதுர்வெசி 
மங்கலத்தார்‌ பற்றுக்குத்‌ தெற்கும்‌ ஆக நான்கெல்லைக்‌ குட்பட்ட நீர்நிலம்‌ 
கருஞ்செய்‌ புன்செய்யும்‌ நத்தமுந்‌ தோட்டமுங்‌ குளமுங்‌ குளப்பறிப்பு முட்படட்ட 
நீர்நிலத்துக்கு பழந்தேவதானம்‌ பழம்பேரும்‌ நீக்கி நீக்கிக்க ணக்கில்‌ முன்னுடை 
யாரும்‌ பழம்பேரும்‌ முதலுந்‌ தவிர்த்து இவ்‌ 

ரவி வ22ச்‌ சதுவெகிமங்கலத்துடன்‌ கூட்டி ஒரு சோரு புரவரிக்கு இரவி.... இடத்து 
இருபத்துறையில்‌ உடையார்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டியன்‌ கோலால்‌ நிலமளந்து பயிர்‌ 
பார்த்து விளைந்த நிலத்துக்கு அந்தராயமும்‌.. முந்தருவதான அச்சுங்காரிய 
வாராட்சயும்‌. 

பாட்டமும்‌ பஞ்சுபீலி சந்து விக்கிரகப்‌ பேறும்‌ மற்றுமெப்போர்பட்டனவுமுட்பட 
மாத்தால்‌ காத்திகை முதல்‌ வீரபாண்டியனால்‌ நெல்லு முக்கலமும்‌ துலா 
விறைத்து விளைந்த நிலத்துக்கு இவ்வரிசையிலொன்று பாதியும்‌ எள்‌ வரகு 
திணைப்புல்‌ கோங்கு விளைந்த நிலத்துக்குப்‌ பதினாறு மேனி திரமுமொன்றும்‌ 
ஆக எட்டாவது முதலிறுப்பதாக இறைகட்டப்‌ பெற வேணு மெ 

ன்று அய்யன்‌ மழவராயன்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ இவ்வழகிய பாண்டிய 
பிரமா திராஜன்‌ பேரால்‌ வேணாடுடையான்‌ பேரால்‌ ஏற்றுவித்த இரவி வர்மசதுர்‌ 
வேதிமங்கலத்தில்‌ முன்‌....ன பெரும்‌ படியோடும்ஸ்வ நஸ்தரமும்‌ பேர்‌ மஹா.... 
தார்கள்‌ இறாக்கினாடர்‌ வேசி பட்டர்கள்‌ பேர்‌ நாற்பத்தெண்வரும்‌ உடையார்‌ 
திருநெல்வேலி உடையார்க்கு அத்யயனம்‌ பண்ணும்‌ பட்டர்கள்‌ பேர்‌. 
பன்னிருவரும்‌ ஆகப்‌ பேர்‌ அறுபதின்மர்க்குப்‌ பங்கறுபதும்‌ பாண்டி மாதேவீ 
ஸ்வரமுடையார்க்குப்‌ பங்கிரண்டு மிவ்வூர்த்‌ திருமேற்‌ கோயில்‌ சிராம 
விண்ணகராழ்வார்க்குப்‌ பங்கிரண்டும்‌ மணற்படைவீட்டுத்‌ தொண்டைமான்‌ 
விண்ணகராழ்வார்க்குப்‌ பங்கொன்றும்‌ ஆகப்‌ பங்கறுபத்தைஞ்சுக்கு இநாட்டுக்‌ 
கண்ணனூரான மானா பரணப்பாடிக்கு கீழெல்லை தண்‌ பொருந்தப்‌ பேரா. 
ற்றுக்கு மேற்குந்‌ தென்னெல்லை கண்ணனூரான ஸ்ரீ மாஹே ஸ்வரசதுர்வேதி 
மங்கலத்தார்‌ பற்றுக்கும்‌ வரகுணணேஸ்வரமுடையார்‌ தேவதானத்துக்கு 
வடக்கும்‌ பொன்னம்பலங்காடடினான்‌ திருவீதிக்குத்‌ தெற்குத்‌ தென்‌ வடலாகப்‌ 
போகிற காலுக்கு கிழக்கு தென்மேற்கு தென்‌.....டிகளும்‌ திருவீதிக்கு வடக்கு 
உடையார்‌ திருநெல்வேலி உடையார்‌ தேவதான மா 

ன நிலத்துக்கு வடக்கும்‌ திருநெல்வேலியான குலசேகர சதுர்வேதி 
மங்கலத்துக்‌.... 


194 


12. 


13. 


14, 


15. 


வடவெல்லைத்‌ திருநெல்வேலி சங்கரன்பாடிப்‌ பற்றுக்கும்‌ தச்சனூர்ப்‌ பற்றுக்கும்‌ 
தச்சனூர்ப்‌ பற்றுக்கும்‌ உடையபிராட்டிச்‌ சதுர்வேதி மங்கலத்தார்‌ பற்றுக்கும்‌ 
தெற்கும்‌ இநான்‌ கெல்லைக்குட்பட்ட 

நீர்‌ நிலமுங்‌ கருஞ்செய்‌ புன்செய்யு நத்தமுந்‌ தோட்டமுங்‌ குளமுங்குளப்‌ பரப்பு 
முட்பட்ட நிலத்தில்‌ பழந்தேவதான பள்ளிச்‌ சந்த நீக்கி நீக்கி உள்ள 
நிலமுன்னுடைய பழம்பேரு முதலுந்‌ தவிர்த்து யிர்ரவி வன்மச்‌ சதுர்வேதி 
மங்கலத்துப்‌ பணங்குடி ஒரு ரொரு புரவுக்கு இவ்வூர்‌ கடமை இறுக்குமிடத்து 
இருபத்து நாலடியான சுந்தரபாண்டியன்‌ கோலால்‌ நிலமளந்து 

பயிர்பார்த்து விளைந்த நிலத்துக்கு அந்தராயமும்‌ வினியோகமும்‌ தருவதான 
அச்சுங்காரிய வாராட்சியும்‌ வெட்டிப்‌ பாட்டம்‌ பஞ்சுபீலி சந்துவிக்கிரகப்‌ பேறு 
மற்று மெப்பெயர்‌ பட்டனவுமுட்பட மாத்தாற்காசு காலு... முதல்‌ வீரபாண்டி 
யனால்‌ நெல்லு முக்கலமுந்‌ துலா விரைத்து விளைந்த நிலத்துக்கு இவ்வரிசை 
யிலொன்று பாதியும்‌ எள்வரகு தினைப்புல்லு இறுங்கு விளைந்த நி 
லத்துக்கு பதினாறு மேனிதிரமொன்றும்‌ ஆக இறுப்பதாக இவ்வாண்டு 
முதலிட்டு வரியிலார்‌ எழுத்திட்ட உள்வரியும்‌ நம்‌ கேழ்வியுந்‌ தரச்‌ சொன்னோம்‌ 
கைக்கொண்டு சந்திராதித்தவரை செல்வதாக கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டி 
விததுக்‌ கொள்க இவை அளநாட்டுப்‌ பெருமணலூர்‌ அரையன்‌ கலி சேகர 
தேவனான குலசேகர உத்தர மந்திரி எழுத்து 

யாண்டு அளஉயஎ இவை மிழலைக்‌ கூற்றத்து வடபாம்‌ பாற்றுப்‌ பொய்யா 
மொழிநல்லூர்‌ சிறுவம்‌ பூருடையன்‌ வான விச்சாதிரன்‌ ஏறுதிருவுடையானான 
வன்னாருடையா னெழுத்து இவை கருங்குடி நாட்டுக்‌ கீழ்‌ (நெட்டூரான)... 
த்திவிலாய நலலூர்‌ அரையன்‌... ராய ழகிய பெருமானான சுந்தரபாண்டிய 
தொண்டைமான்னெழுத்து- 


195 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 149/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு க 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ எண்‌ 84 
இடம்‌ : அருள்மிகு நெல்லையப்பர்‌ திருக்கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றின்‌ 


திருச்சுற்று மாளிகை வடக்குச்‌ சுவர்‌ தெற்குப்‌ பார்த்த கல்வெட்டு 
(கஜலட்சுமி சன்னதி பக்கம்‌) 
குறிப்புரை : இக்கோயில்‌ தானத்தாரிடம்‌ கொடுக்கப்பட்ட நிலத்தானம்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடுகின்றது. இறைவியின்‌ முன்னர்‌ அமாவாசை தோறும்‌ வேதம்‌ 
ஓதும்‌ பட்டர்க்கு ஒருமாவும்‌, விநாயகர்க்கு திருநந்தவனம்‌ செய்பவனுக்கு 
நிலம்‌ ஒருமாவும்‌ கொடுக்கப்பட்டதைத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்ர வத்திகோ னேரின்மை கொண்டான்‌ திருநெல்வேலி 
உடைய நாயனார்‌ கோயில்தா 
2.  நத்தார்க்கு சுத்தவல்லிப்‌ பற்றில்‌ தம்பிராட்டிக்கு முன்பு அன்னாளில்‌ ஜீவிதம்மா 
கத்து கீழ... 
3... வழாவினை யனவுத்தாணம்‌ பெரு.... களுக்கு அமாவாசை தோறும்‌ அத்யயனம்‌ 
பண்ணும்‌... 
4. மடையில்‌ நீர்நிலம்‌ ஒருமாவும்‌ நாச்சியார்‌ கோயிலில்‌ உள்விளா னாயகருக்கு 
திருநந்தவனம்‌ செயும்‌ ஆ.... 


5. ஸ்டார்‌.... அகத்தான்னான ஈசான தேவ னுக்கும்‌ நிலம்‌ மொருமாவுமாக.... 


196 


10. 


ந்தருளுவதுக்கு நாச்சியார்க்கு நிலம்‌ ஒருமாவும்‌ அந்தராயம்‌.... இட்ட 
நீர்நிலம்‌ நாங்கள்‌ இறையிலியாக இந்நிலம்‌ இவர்களுக்கு இவர்கள்‌ 
வற்கத்தார்க்கும்‌ சந்திராதித்தவற்‌ செல்வதாகக்‌ கல்‌ 

லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டி இந்நான்கெல்லையுள்‌ திருச்சூலக்‌ ௧.... வினியோ.... 


யாண்டு......கு வய்த்த பேர்‌ சுந்தர பாண்டிய காலிங்கராயன்‌ எழுத்து. 


197 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 150/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு கி.பி, 11ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : சோழ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : சுந்தரச்‌ சோழபாண்டியன்‌ எண்‌ | 86 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ முதல்‌ திருச்சுற்று வடக்குச்சுவர்‌. 
குறிப்புரை : தராநிலை விளக்கு தானமாகக்‌ கொடுத்ததையும்‌, அது எரிவதற்கான நெய்‌ 

தேவைக்காக ஐம்பது ஆடுகள்‌ தானமாக வழங்கியதையும்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 
1. ஸ்ரீ சுந்தர சோழ பாண்‌............................ கலத்து ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு உத்தம 

சோழ வழநாட்டு 


2. தாவகுழத்து வேளாராளன்‌ மாராயன்‌ சேதுங்கநாராயண விதராயர்‌ சிலையைச்‌ 
சாத்தி வச்ச தராநிலை விளக்கு நிறை அஞ்சுப்‌. 


3. பேராடு அம்பது இவ்வாடு ஐம்பதுங்‌ கொண்டு முட்டாமல்‌ அட்டுவதானான்‌ 
இத்தேவர்‌ வெட்டிக்கு 
4. (டி) இவனுக்குப்‌ புணை இத்தேவர்‌ வெட்டிக்குடி இடைய மருதன்‌ சோலை. 


198 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 151/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1008 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ கி.பி. 1833 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | ன 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 4 ௯ 
அரசு 


அரசன்‌ : - எண்‌ 


தப ஊர்க்‌ கல்வெட்டு 
க்‌ 


: நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று நடைமேடை கிழக்குப்‌ 
பகுதி. 


குறிப்புரை : கி.பி. 1833இல்‌ நெல்லையப்பர்‌ கோவிலில்‌ நடைபெற்ற 


கும்பாபிஷேகத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு 

1. ௨௧௲௮ வரு நந்தன வருசம்‌ தை மாத 

2. ம்‌ ௬௨ ஆதித்த வாரம்‌ பூறுவ பட்சம்‌ சட்டி 
3. னாளிகை ௬ இக்கு மேல சத்தம்‌ ரேவதிநட்‌ 
4. .செத்திரம்‌ னாளிகை ௨௰க கிக்கு மேல்‌ (அசு)ப 
5, தி நட்செத்திரம்‌ இந்த சுபதினத்தில்‌ ரா 

6. த்திரினாளிகை ௨௰௯ இ க்கு மேல்‌ னாளிகை 
7. ௨௰எ க்குள்ளாக தனுசு லெக்கனத்தி 

8. ல்‌ புதனுதைய சமையத்தில்‌ திருநெல்வேலி 

9. சுவாமி வேணு வன (ம) காலிங்கம்‌ ஸ்ரீமூல 
10. மகாலிங்கம்‌ ஸ்ரீ காந்திமதியம்மாள்‌ 

11. இந்த மூன்று சன்ன திக்கும்‌ மேல்ப்படி 

12. இரண்டு கோவிலிலிருக்கிற பரிவாரம்‌ 

13. ௱௭எ௰க தேவதைகளுக்கும்‌ அஷ்ட்ட பெ 

14. ந்தனகும்பா அபிஷேகமும்‌ சுவாமி சபா 


199 


15. 
16. 
iF 
18. 
19. 
20. 
21. 
A 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 
33. 


நடேசர்‌ சோமா ஸ்கந்தர்‌ நந்திகே 

சுரர்‌ அஸ்த்தர தேவர்‌ இவர்‌ களுக்குச்‌ 

செடி பெந்தன கும்பா அபிஷேகமும்‌ 

சுவாமி கோவில்‌ அம்மன்‌ கோவில்‌ துச 
ம்‌இரண்டு பிறதிட்டை கும்பா அபிஷேக 
மும்‌ ௮ ஹி விசைய வருசம்‌ வையாசி மா 
தம்‌ ௨௰௩௨ சோமவாரம்‌ அமர பட்சம்‌ 
பிறதமை னாளிகை ௩ம௰க க்கு மேல்‌ துதிகை 
கேட்டை நட்சத்திரம்‌ னாளிகை ௩௰௪௨ 

க்கு மேல்‌ மூல நட்சத்திரம்‌ இந்தசுப 
தினத்தில்‌ ராத்திரி னாளிகை இக்கு 

மேல்‌ னாளிகை ௨௰௬ துக்குள்ளாக ரிஷப 
லெக்கனத்தில்‌ சுவாமி கோவில்‌ மாத உ 
ச்சப துசப்‌ பிறதிட்டை கும்பா அபிஷேக 
மும்‌ காமிகாம நீதியாய்‌ சீரண உத்தா 

ரண முள்பட. கலி ௩௰௲௲௱௪௰க* 

சு க்கு க்குகும்பினிரூபாய்‌ சுமருசஅ அணா* 
௯ பைசா யகம்‌ சிலவு செய்து சிறப்பாகக்‌ 


கொண்டருளிக்‌ கொண்டுதுஉ 


குறிப்பு : * கலிபணம்‌ 30646 


* கும்பினி ரூபாய்‌ 65008 அணா 9 பைசா ॥ 


200 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 152/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு 3: ௮ 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 

எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு ட 

அரசு ந ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 91 

இடம்‌ : முதல்‌ திருச்சுற்று வடக்குச்சுவர்‌ உட்புறம்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு சிதைந்துள்ளது. முழுமையாக இல்லை. 


.வழங்கப்படட நிலத்திற்கு எல்லை தரப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 
2 
3 
4 
5. 
6 
ர்‌ 
8 


ம்‌ விரியன்று நின்றருளின விஷண பட்ட 

இ ஞாட்டு முதலூர்‌ ஸ்ரீ (ந)த்தவிரி 

ந இதனுக்கு பெருநான்‌ கெல்லை கீழ்‌ எல்லை பக 
ற்க்கு தென்னெல்லை பள்ளி... நின்று புற்று 
ம்மேல்‌ எரைக்குடி நிலம்‌ கொழிஞ்சுவை 

(௪) த துரசம்‌ பநி தேவன்‌ ஆற்றுக்‌ கொவாறை 


201 


தானமாக 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 

மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 

எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு 

அரசு : - ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 

இடம்‌ : உள்‌ திருச்சுற்று வடக்குச்சுவர்‌ 

குறிப்புரை : முற்றிலும்‌ சிகைந்துள்ளது. 

கல்வெட்டு 

பல்ல 

2. ணிக்வுள்‌.................. தென்‌ வேமை உரிய 

3. யும்‌ ணி வீடு......................... நிலத்து 

4. ண்டு குடுத்தோம்‌ நாட்டு.... தவை பரவா 


202 


153/2005 


93 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 154/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 1541 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 962 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : சோழன்தலைகொண்ட எண்‌ | 99 
வீரபாண்டியன்‌ 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூல மஹாலிங்கர்‌ சன்னதி வடக்குச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : கும்மணமங்கலத்து பிரமதேயத்தைச்‌ சேர்ந்த ஆத்திரேயன்‌ சேந்தல்‌ 


நொந்தாவிளக்கு எரிக்க 50 ஆடுகளைத்‌ தானமளித்தான்‌. 


கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ சோழன்றலை கொண்ட கோ வீர பா ண்டியதே 
2. வர்க்கு யாண்டு பதினைஞ்சு இதன்‌ எதிராண்டு 

3. மேல்‌ வெம்பா நாட்டு ப்ரஹமதேயம்‌ கும்மணமங்‌ 

4.  லத்து ஆத்திரையன்ம ஞ்‌ சேந்தன்‌ 

5. திருநெல்வேலிய்‌ உடைய பெருமானழடிய்களுக்கு 

6. இரவும்‌ பகலும்‌ எரிய்வ(தா)க வைச்ச திரு நொந்தா 

7. விளக்கு ஒன்றினுக்கு வைச்ச சாவா மூவாப்‌ பேராடு அம்‌(ப) 
8 க ஆடு கொண்டுமள 

9 ல்‌ சேந்தன்‌ நிசதி உழக்கு 

1 தும்‌, உழக்கு நெலட்டக்கடவ நெய்‌ உழக்கு 

1 த்‌ னுக்கும்‌ புணை படைத்தலைய்‌ வன்கும்‌ 

1 த்‌ ய கும்மண வீரன்‌. 


203 


த.நா அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 155/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1483 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ கொல்லம்‌ 737 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை கி.பி. 1561 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1௮ 
அரசு : நாயக்கர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 102 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று தெற்குப்‌ பகுதி வடக்குச்‌ 


சுவா. 


குறிப்புரை : மதுரை நாயக்கர்‌ மன்னர்‌ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ இக்கோயில்‌ திருமஞ்சனம்‌ 


மற்றும்‌ பிறசெலவுக்காக விட்ட இறைஇலிக்‌ கொடை கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 


உ சுபமஸ்து ஸ்ரீசகாப்தம்‌ சச ௮௩ மேல்‌ செல்லாநின்ற கொல்லம்‌ ௭௱௩௰எ 
துன்மதி வருஷ அற்பசி மீ” ௨௮௭௨ அப்ரபட்‌ சத்துசப்தமியும்‌ ஸோ ம வாரமும்‌ 
பற்‌ யதி... ...மமும்‌ பவகரணமும்‌ பெற்ற திருவாதிரை நாள்‌ கீழ்‌ வெம்ப நாட்டுத்‌ 
திருநெல்வேலியில்‌ உடையார்‌ திருநெல்வேலி உடைய தம்பிரானார்‌ கோயில்‌ 
பதிபாத மூலப்ப 

ட்டுடைய பஞ்சாச்சாரியரும்‌ தேவகன்‌ மிகளுக்கு ஸ்ரீமன்‌ மஹாமண்டலேஸ்‌ 
வரராமப்ப தேவமகாரா மய்ய னவர்களுக்குப்‌ புண்ணியமாக ஸ்ரீ மது விசுவ நாத 
நாயக்கர்க்கு கிரு 

ஷ்ணப்ப நாயக்கர்‌ உடையார்‌ திருநெல்வேலி உடைய (னாயினார்‌) 
கோயில்திருக்‌ காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார்க்கு தாமிர பரணிதீரத்தில்‌ 
வந்து இருந்து 

(து)றையில்‌........ விஸ்வநாதீசுவரர்‌ கோயில்‌ தரும தியாசர்‌ கொண்டு (௧).......... ல்‌ 
வரை நட க௧..ம்‌ படிக்கும்‌.... நாள்‌ திருமஞ்சனம்‌ ப(ண்ணுகிற) 

உத்ச வங்களுக்கு சாத்துப்படி உட்பட்டனவுக்கும்‌ வருஷந்தோறும்‌ஆவணி 
மாதத்தி(ல்‌) மகோத்சவம்‌ நடந்து வரும்‌ படிக்குமாக தாம்ரபரணி தீரக்கில்‌ 
மதுரையிலிருந்து 


204 


10. 


il. 


12. 


ஸிஹிப (ஹோத்திரத்து).............. வது தங்களு......... டொருமா நிலம்‌ கல்லூர்‌ 
கையாவது கீழ்‌எல்லை உள்பட்டனைக்கு பெருநான்கெல்கையாவது கீழ்‌ எல்கை. 
புல்லக்கோட்டை குளத்தில்‌ நீர்நிலைக்கு மேற்கு தென்னெல்கை பெரிய 
பரம்புக்கு வடக்கு மேல்‌ எல்கை பண்ணை பெருவழிக்கும்‌ வெள்ளைப்‌ 
பாறைக்கும்‌. 

கிழக்கு நெல்வேலி ஆற்றுக்குத்‌ தெற்கு ஆக இப்பெருநான்‌ கெல்லைக்கும்‌ 
உட்பட்ட ஊர்களும்‌ நாட்டாளோ யான பெரிய குளத்துக்கு நாங்களும்‌ 
இதுகளுக்கு 

ள்ளானஇ சுவிந்தரங்களும்‌ நஞ்சை புஞ்சை நத்தம்‌ சேத்தலைக்கரை 
னாநத்தக்கோடு தரிசு மாவடை மரவடை யாக விலை கறவை கரணம்‌ ஆயன்‌ 
தரகு செக்கிறை தறிக்கடமை இட 

ங்கை வலங்கை உட்பட நீர்நிலம்‌ ஆரஸ்தம்‌ உள்ளபடி நிதி நிச்சேப சலதரு 
பாஷா ணாகர ந்தன மென்று சொல்லப்பட்ட அபிஷேகம்‌... திரு. 
கொள்ளும்‌ கோமுன 


205 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 156/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : ல 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 - 
அரசு உல ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 122 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று அர்த்த மண்டப வாசல்‌ 
கிழக்குத்‌ தூண்‌. 


குறிப்புரை : கோமாறன்‌ என்பவன்‌ செய்த பணியைக்‌ குறிக்கிறது. தாமார சுத்திமம்‌ 
என்ற இசைச்‌ சொல்‌ இடம்பெற்றுள்ளது. 


கல்வெட்டு : 


தாமார சுத்திமம்‌ 
ராசு கோமாரன்‌ ஏற 


ங்‌ கொண்டப்பர்‌ ஸதா 


ட இ பலவு 


சோவை உ 


206 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 157/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : இல்லை 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த்த 
அரசு : பிற்காலப்பாண்டியர்‌ (தென்காசி) ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : குலசேகர தேவர்‌ எண்‌ | 128 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று மேற்கு பிரகாரம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : குலசேகர தேவர்‌ பெயரில்‌ அக்ரஹாரம்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 


குப்பாயக்‌ குடி என்ற சிரமம்‌ ரவிவர்மச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ 
மாற்றம்‌ பெற்றுள்ளது. 


கல்வெட்டு : 


டி 


ஸ்வஸ்திஸ்ரீ குலைசேகரஸ்திநு வத்திஸி தசம்ப காரணம்‌ கரசிகம்‌ மமாதஸ்வதம்‌ 
சதுபோ ஸ்ரீ பூதவாஸிந : ஆதிசண்டேஸ்வரர்‌... திரேய மார்த்தினம்‌ 
மலைமண்டலத்து கோயிலில்‌ சுந்தரன்‌ கெளரியான தொண்டைமான்‌ நமமகனார்‌ 
குலைசேகர தேவர்பேரில்‌ 

வைத்த அகரம்‌ அனுக்கிரக வளநாட்டுக்குப்பாயக்குடியான ஸ்ரீரவி வர்மச்‌ 
சதுவேதிர்‌ மங்கலத்து ஷட்டர்களுக்கு தங்களுக்கு மகன்‌ குலசேகர தேவர்‌ 
ஓலைப்படியிலே காணியு இறை யிலியுமான இவ்வனுகிரக வளநாட்டுக்‌ 
குப்பாயக்‌ குடிகளுக்கு நான்கெ 

ல்லையாவது கீழெல்லை கீழைக்‌ குப்பாயக்குடி கீழெல்லைக்கு மேற்கும்‌ தென்‌ 
எல்லை பரம தேசக்காணி எல்லைக்கு வடக்கும்‌ மேல்‌ எல்லை பெரிய 
குப்பாயக்குடி குளத்து நீர்‌ நக்கலுக்கு கிழக்கும்‌ வடவெல்லை தேவாண்டார்‌ ஏரி 
உட்பட்ட குப்பாயக்‌ குடி வடவெல்லை. 

விளைக்குத்‌ தெற்கும்‌ ஆக இப்படி கல்நாட்டு நான்கெல்லைக்குள்‌ பட்ட நன்செய்‌ 
புன்செய்‌ புனக்குளங்க(ள்‌) ஏறி மின்பாட்டம்‌ உள்ளிட்ட திட(வ)ல்கள்‌ மற்றும்‌ 
எப்பேர்பட்ட சமஸ்தப்ராப்திகளுக்கும்‌ கடமையும்‌ பல உபாதிக்கும்‌ தேவைகளும்‌ 
தவிர்ந்து காணியும்‌ இறையிலியுமா 


207 


க திருந்த படியாக நாமும்‌ தந்தோம்‌ இப்பற்றில்‌ உட்பட்ட தேவதானமான 
நிலத்துக்கு நம்‌ மகனார்‌ கொளுங்‌ கடமை வினியோகம்‌ தாங்கள்‌ பெற்றுப்‌ 
போதவும்‌ திருவிடையாட்டமான நிலத்துக்குப்‌ பயிர்‌ நின்ற நிலத்துக்கு மாத்தால்‌ 
பதின்‌ கல நெல்லு பூஒ 

ன்றுக்கு இவர்கள்‌ ஆளின்‌ வசம்‌ கொடுத்தி இந்நிலம்‌ தானிகள்‌ கரை இட்டுக்‌ 
கொள்ளும்‌ படிகுலசேகர தேவர்‌ காணியாக தந்த ஓலைப்‌ படியிலே நாமும்‌ 
தந்தோம்‌ இப்படிக்கு த... தான இறையிலி யாக அனுபவித்துப்‌ போதுகிற 
இந்நான்ங்கெல்லைக்‌ குள்பட்டஸமஸ்த 

பிராப்திகளும்‌ வாடக்கடமையாக புரட்டாதி மாதமுதல்‌ ஆண்டொன்றுக்கு 
அறுநாழிக்‌ காலால்‌ நூற்றுக்கல நெல்லு உச்சி சந்தியில்‌ பூஇடும்‌ கொண்டர்‌ 
களில்‌ சீ(வந்தம்‌) பாடி உடையார்‌ கோயிலத்தேவன்‌ இ (வகைப்படி) சோலை. 
வர முதடையான்‌ திருநெல்வேலி உடைய நாயனார்‌ கோவில்‌ இவரக்ள்‌ வசம்‌ 
கார்‌ பசானம்‌ கொள்ளும்‌ இவ்வகரததிலே குடுத்தோம்‌ இ உச்சி சந்தியிலே 
ஒருத்தர்‌ வேத பாராயணமும்‌ பண்ணிப்‌ போகவும்‌ இப்பற்று நான்‌ 
கெல்லையிலும்‌ திருச்சூல ஸ்தாபனமும்‌ பண்ணி தேவதான பிரதேயமாக 
சந்திராதித்தவப்‌ செல்ல கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க அருளாள ப்ரம 
சக்கரவத்தி எழுத்து 


208 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 158/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 20 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 2 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 3 44 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : வீரபாண்டியர்‌ எண்‌ | 129 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று மேற்குப்‌ பிரகாரம்‌ 


கிழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை : திருப்பாவாடை அமுதுபடிக்கும்‌, திருப்பள்ளித்‌ தாமத்துக்குமான பணிகள்‌ 


செய்வார்க்கு அறுநூற்றுக்கலம்‌ நெல்லும்‌ 30 பணமும்‌ 
வழங்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


உச 


திரிபுவனசக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ இஊராழ்வான்‌ வீரபாண்டிய 
தேவற்கு முன்னாள்‌ (காணி) உடையார்‌ திருநெல்வேலி உடைய நாயனாற்கு 
கட்டளை நந்தவனத்தில்‌ திருபப்வாடை அமுதுபடிக்கும்‌ திருப்பள்ளித்‌ 
தாமத்துக்கும்‌ திருக்கு (ர)ண்டி அழிவு இட்ட நிமிந்தம்‌ களுக்கு பின்பு கலகமாக 
நாங்கள்‌ அமுது செய்யாவிடத்திலே இந்நிமித்தத்து...த்து முன்பு தனக்குக்‌ 
கல்வெட்டினபடியால்‌ உள்ள ஐஞ்ஞாழிக்கால்‌ வீரபாண்டியனால நெல்‌ 
அறுநூற்றுக்கு இப்பணம்‌ முப்பதில்‌ நித்தல்‌ நிமிந்தமாக திருவத்த சாமத்திலே 
அனவர தானனால்‌ உடையார்க்கு அரிசிகுறுணி 

யும்‌ திருக்காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார்க்கு அரிசி நானாழியும்‌ பள்ளி 
கொண்டானுக்கு அரிசி நானாழியும்‌ ஆக அரிசி பதக்குக்கு இரண்டாஞ்‌ 
சுங்குறுவார்‌ கலத்து கீழ்க்கால்‌ வரிசி உட்பட்ட நெல்லு முன்னூற்று ஐம்பத்து 
முக்கலமும்‌ பணம்‌ முப்பதும்‌ தண்டுவான்‌ கூலித்தேவைக்கும்‌ சென்னடைக்கும்‌ 
நெல்லூர்த்‌ தொண்ணூற்றுக்‌ கலமும்‌ திருச்‌ செங்கழுநீர்‌ நூற்றொரு பதுக்கு 
சுந்தவல்லி படிக்கு தத்தம்‌ காலவாரி உட்பட நெல்‌ நூற்றறுபத்து ஏழு கலமும்‌ 
ஆக இந்நெல்லு அறுநூற்று கலம்‌ பணம்‌ முப்பதும்‌ கார்பசனாம்‌ வெள்ளை 
நெல்லுக்கு 


209 


த்திருகாமகோட்டமான குலசேகரபுரத்த்துந £யனார்‌ திருத்தொண்டர்களில்‌ பெரிய 
தேவனான பிறவாநெறி காட்டினான்‌ வாழ்‌ வொத்து இவனைக்‌ கொண்டு 
இந்நிமந்தங்கள்‌ முட்டாமல்‌ நடத்திப்‌ போதவும்‌ இப்படி கெட்குமிடத்து தனக்கு 
காராண்மைக்‌ காணியும்‌ நாயனாற்கு இந்நிவந்தங்களுமாக சந்திராதித்தவர்‌ 
செல்வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்க இவை பெண்ணாகட 
முயைடான்‌ எழுத்து இவை இளாங்குடி உடையான்‌ ஆழியங்கையான்‌ எழுத்து 
யாண்டு ௨௰ வது நாள்‌ ஈஎ௰ரு 


210 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 159/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 39 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ல 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : வீரபாண்டியர்‌ எண்‌ | 130 

இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று மேற்குப்‌ பிரகாரம்‌ 
கிழக்குச்சுவர்‌. 

குறிப்புரை : செங்கழுநீர்ப்பூ கொணர்வார்க்கும்‌ பாடுவார்க்கும்‌ கொடுக்கப்பட்ட 
கொடை பற்றி இக்கல்வெட்டு கூறுகிறது. 

கல்வெட்டு : 

1.  ஸர்வலோக சக்ரவத்தி ஸரிஸ சேர காணாம்‌ ஸமாஸ்வதம்‌ சிலாசாஸனம்‌ ஆதி 


சண்டேஸ்வரதேய நாமபத்தின்‌ னம்‌ இவ்வூர்‌ ஆழ்வான்‌ வீரபாண்டிய தேவற்கு 
முன்பு தான நமக்குத்‌ தட்டன்‌ அனந்தலில்‌ பாவாடைக்கும்‌ செங்கழுநீர்‌ பூவுக்கும்‌ 
பாடுவார்க்கும்‌ இட்ட நிமந்தங்களுக்கு முள்ளிநாட்டுப்‌ பிலாவிளைக்கு காடு 
வெட்டியில்‌ நிலத்துக்கும்‌ நத்தத்துக்கும்‌ கடமையான நெல்லும்‌ பணமும்‌ கல 
வீரபாண்டிய தேவற்கு ௨௰௩ ஆவது கார்கு புறம்பாக வந்த (மார்கட்டாதவரை) 
நிமந்தங்கள்‌ முட்டுகையால்‌ இந்நிமந்தங்களைத்‌ தவிர்த்து முன்பு கல்வெட்டின 
கல்வெட்டின்‌ 

படியால்‌ உள்ள நெல்லுக்கும்‌ பணத்துக்கும்‌ தை மாதம்‌ முதல்‌ தியதி முதல்நித்த 
நிமந்தமாக ஒக்க சம்மதித்திலே நமக்கு விட அரிசி ஆவணம்‌ நெல்லரிசிக்கு 
அரிசி நானாழியும்‌ நம்‌ வடக்கில்‌ வீட்டுக்கு அரிசி நானாழி ஆக அனவரத 
தானனால்‌ அரிசி பதற்குக்கு ரெண்டாழாக்கு குறுணை நெல்‌ நிசதமாக வாசிஇட்ட 
நெல்‌ முன்னூற்று முப்பத்து முக்கலமும்‌ பணம்‌ முப்பதும்‌ தண்டுவான்‌ 
கூலிக்கும்‌ தேவை செய்யவும்‌ (பேர்‌)க்கும்‌ நெல்த்‌ தொன்னூற்று (கலமும) நாள்‌ 
ஒன்றுக்கு செங்கழுநீர்பூ நூற்று இருபதுக்கு நெல்லு நூற்று ஐம்பத்துக்கு (ஏழு) 
கலமும்‌ ஆண்டு ஒன்றுக்கு ஐந்ஞாழி கால்‌ வீரபாண்டியனால்‌ நெல்லு. 


211 


அறுநூற்றுக்கு உபணம்‌ முப்பதும்‌ கார்‌ பிசானம்‌ வேண்டும்‌ நெல்லாக நம்‌ 
வரமாண்டார்களில்‌ பெரிய தேவன்‌ பிறவா நெறி காட்டினான்‌ வசம்‌ இறுத்து 
இத்தேவைகள்‌ முட்டாமல்‌ நடத்திப்‌ போதவும்‌ இப்படி செய்யும்‌ இடத்து நமக்கு 
நிமந்தங்களும்‌ (நம்‌ கணக்கு தன...) திரில்‌ வினியோகங்களுக்கு காராண்மைக்‌ 
காணியாக சந்திராதித்தவர்‌ செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க 
ஸ்வஸ்திஸ்ரீ அருளால்‌ ப்ரமசக்ர வத்தி எழுத்து. 


௧12 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 160/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 5 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ௮ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : கோநேரின்மை கொண்டான்‌ எண்‌ 132 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று வடக்கு பிரகாரம்‌ வடக்குச்‌ 


சுவா. 


குறிப்புரை : ஒரு மண்டபம்‌ கட்டுவதற்கு விடப்பட்ட நிலம்‌ நான்கு எல்லைகள்‌ 


கூறப்படுகின்றன. கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


கல்வெட்டு : 


க 


கோனேரின்மை கொண்டான்‌ உடையார்‌ திருநெல்வேலி உடையார்‌ கோயில்‌ 
பதிபாத மூலப்‌ பட்டுடை பஞ்சாச்‌(சரிய) தேவ கன்மிகள்‌ திரு. கு. கூற்றத்து 
கீழ்‌ கூற்று ஞானக்குடையான்‌ உய்யக்‌ கொண்டான்‌ திருவெண்காடுடையான்‌ 
தொண்டைமான்‌ திருவீதிக்கு மேற்கு பண்ணுவார்‌ தெருவின்வ 

டக்குக்‌ கரைச்‌ சிவாய்க்‌ காலுக்குக்‌ கிழக்கு பணம்போடு தெருவுக்கு தென்‌ 
சிறகில்‌ வால்‌ நீளத்திற்கு தெற்கு இன்னான்‌ கெல்லைக்குள்பட்ட வீட்டுக்‌ கூடம்‌... 
கிடக்கிற டைவார்களும்‌ திருத்தொண்ட வைத்து இதிலே திருமண்டபம்‌ வைத்து 
திருநாட்கள்‌ தோறும்‌ (உடையார்‌) தானம்‌ பெரு(ம்ப) 

டிச்‌ சொன்னோம்‌ இந்நான்கெல்லையிலும்‌ தீருச்சூல ஸ்தாவனமும்‌ (பண்ணிர 
இப்படி சந்திராதித்தவல்‌ செல்வதாக செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிவித்து 
கொள்க இவை முத்து....எழுத்து திரு வெம்பூருடையான்‌ ஆதிச்சன்‌ மளவராயன்‌ 
எழுத்து- 

ஈன்‌ ஏறு திருவுடையான்‌ புறப்பவளப்‌ பெருமாள்‌ எழுத்து முத்தூற்று முத்தூர்‌... 
சேவகப்பட்டர்க்கு மகனார்‌ மூவராய (பட்ட) னெழுந்து. 


213 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி 


வட்டம்‌ : திருநெல்வேலி 


ஊர்‌ 


மொழி 


: திருநெல்வேலி நகரம்‌ 
: தமிழ்‌ 


: தமிழ்‌ 


எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


வாசல்‌. 
குறிப்புரை : 
கல்வெட்டு : 
த௯ ௫௨௬ சித்தார்த்தி 
ணு வைகாசி மீ” 
அஸ்த நட்சேத்திரத்தில்‌ மிது 
ன லக்கனத்தில்‌ கும்பாபி 
ஷேகம்‌ நடைபெற்றது 
திருப்பணி அம்மாவாசை பரதேசி 


பத அ அ. இட்து ல 


தொடர்‌ எண்‌ : 181/2005 
ஆட்சி ஆண்டு - 
வரலாற்று ஆண்டு கொல்லம்‌ 


1094கி.பி.1914 


 - 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முதல்‌ பதிப்பு 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 137 


: நெல்லையப்பர்‌ கோவில்‌ ஆறுமுகர்‌ சன்னதி அர்த்த மண்டப மேற்கு 


கும்பாபிசேகம்‌ நடத்தப்பட்ட நாள்‌ பற்றிய கல்வெட்டு. 


214 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 162/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு வு 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு த 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி  : சமஸ்கிருதம்‌*தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : கிரந்தம்‌*தமிழ்‌ முதல்‌ பதிப்பு [ஆ 

அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 143 

இடம்‌ : மூன்றாம்‌ திருச்சுற்று தெற்கு வாயில்‌ கிழக்குப்‌ பகுதி. 


குறிப்புரை : திருவண்ணாமலை பெரிய மடம்‌ நிறுவப்பட்ட செய்தியாக இருக்கலாம்‌. 
கல்வெட்டு : 

1. ஸிதை கிரஹி தந்‌ நிலாக யா தொஸ்வர 

2. காக்ஷி தி :! வ்யதா வெண்வ நாஹ ஸா 

3.  ஸ்தம்‌ காந்திமதிஸா திருவண்ணா 
4 


மலைப்‌ பெரிய மடம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 163/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 145 
இடம்‌ : மூன்றாம்‌ திருச்சுற்று காந்திமதி அம்மாள்‌ சன்னதி வடக்கு வாயில்‌ 
கீழ்ப்பகுதி. 


குறிப்புரை : உமைபங்கன்‌ என்பவன்‌ தானம்‌ வழங்கிய செய்தி. 


1 வடிவுடைய மங்‌ 

2. கை உமை பாதாரவிந்த 
3. ம்‌ தன்மப்‌ பெருமாள்‌ 

4. சதாசேவை 

துண்டுக்‌ கல்வெட்டு 

1. திரிபு வனச்ச வத்தி கோ... 
2. சிறகில்‌ வரி நீளத்துக்கு... 
3. யருளும்படி செய்விப... 
4. நடு விலக்கூற்று விளுத... 


216 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 164/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ம. ௮4 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 2 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 

அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு] 

அரசன்‌ : - எண்‌ : 146 

இடம்‌ : காந்திமதி அம்மாள்‌ வடக்கு வாசல்‌ தரைப்பகுதி 


குறிப்புரை : மத்தளம்‌ வாசிக்கும்‌ நாலங்கராயன்‌ என்பவன்‌ வழங்கிய தானம்‌. 


கல்வெட்டு : 
1. மத்தாளம்‌ 
2. வென்று மாவா நாலங்கறாயன்‌ 


(இதன்கீழ்‌ தெலுங்குக்‌ கல்வெட்டு தலைக்கீழாக உள்ளது.) 


217 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 165/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : ல ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 147 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று தெற்கு வாசல்‌ நிலைக்‌ 
கல்‌ கிழக்கு. 


குறிப்புரை : மோகன மழவராயனின்‌ ஆழ்ந்த பக்தியைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 

1 பாடுவான்‌ வீர பா 

2. ண்டி மோகன மழ 

3. வராயன்‌ சதா சே 
4 


வை உ 


218 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 166/2005' 

மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு |. 

வட்டம்‌ . : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | ன்‌ 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு தது 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ | 148 

இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று வடக்கு பிரகாரம்‌ வடக்குச்‌ 
சுவர்‌. 

குறிப்புரை : கானப்பேர்‌ (காளையார்கோயில்‌) தேவரடியாரில்‌ தரணிமுழுதுடையார்‌ 
என்பவள்‌ ஏற்படுத்திய சிறுகாலைச்‌ சந்திக்குப்‌ பணிசெய்யும்‌ 
பிராமணர்க்கு வழங்கப்பட்ட நிலம்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 

கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன ௪௯._வத்தி கோனேரி மேல்‌ கொண்டான்‌ திருகாரண 


வடுவான்‌ சரட்டாளவம்‌ (எ)ங்களூர்‌ கனக ஸபாபதி (ட்ட) னுக்கும்‌ இவன்‌ 


தம்பி ஆட்‌ 


2. க்‌ கொண்ட வில்லி பட்டனுக்கும்‌ இவன்‌ தம்பி வினாயக தேவனுக்கும்‌ இவன்‌ 
தம்பி (ராவணப்‌) பெருமாளுக்கும்‌ இவன்‌ தம்பி .. மன்‌ தேவனுக்கும்‌ பிராட்டி 

3. யார்‌ திருமகளுக்கும்‌ உடையார்‌ திருநெல்வேலிஉடைய நாயனார்‌... பிராட்டியார்‌ 
திருக்கானைப்‌ பேர்‌ தளியிலார்‌ தம்பிரான்னான தரணி முழுது 

4. முடையார்‌ கட்டின சிறுகாலைச்‌ சந்தியில்‌, அத்தியயனம்‌ பண்ணும்‌ பேர்‌... 
ராச்சியர்‌ கொண்டான்‌ சந்தியில்‌ அந்தியயனம்‌ பண்ணுகிற பேர்‌ இரண்டும்‌ ஆக 

5. பேர்‌ மூன்றுக்கு அத்யயன பிராத்‌ க்கு...ன்ன கோயி...த மங்கலத்து சபையார்‌ 

்‌ பக்கல்‌ தரணி முழுதுடையார்‌ கொண்டான்‌ பத்‌ 
6. துக்கும்‌ கடமை... பொன்வரி கற்பூரவிலை பஞ்சு பூலி சந்தி... 
ல்‌ ங்க இறையிலியாக இப்படிக்கு இவோலை பிடிபாடாக கைக்கொண்டு 


இன்நிலத்துக்கு நான்‌ கெல்லையிலும்‌ திருச்‌ சூலத்தாபனமும்‌ ப(ண்‌)ணிக்கொ 


219 


10. 


டு சன்திராதித்‌ (தவர்‌ செல்ல கல்லிலும்‌) செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொண்டு 
அத்தியயனம்‌ பண்ணிப்‌ போ (ஸ்‌) செல்வதான ............. க்ஷத்துக்குேஃ௨ 
கால்‌............. ன 


னதிரி புவன சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு வத) 
செவ்வாய்‌.... பூர்வ பக்ஷத்துத்‌ தையும்‌ பெற்ற ரோஹிணி நாள்‌ 
கா டான்‌ வச்சது................த்து...................ரம............ பரந்து ளள லூர்‌ 


220 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 167/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 4 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 154 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ காந்திமதி அம்மன்‌ சன்னதி மஹாமண்டப 


தெற்கு வாசல்‌ படிமண்டப மேற்குத்‌ தூண்‌. 
குறிப்புரை : பாடல்‌ கல்வெட்டு. 
கல்வெட்டு : 
ஸ்வஸ்தி ஸ்ரீ விடாமகுடங்களில்‌ ே 
லந்தா ளேசு யதாரி(னை)ச்‌ செய்ய 
மொழி (ளெ)ன்னா மகுடகரி வுரிக்‌ காருக்‌ 
ரையுடனெலலி ரிவான்‌ 
கெமிடக்‌ கெரியாம்‌ மகுட வில்லவரை 
தைக்‌ மகளிராம்‌ மணிவாள கோ 


(சுந்தர) சடா மகுடந்த தகாதென (வ) 


த ச 55 ன்‌ அம்‌ பன்னு பன்‌ நு 


மணி மகுடங்‌ ருளக்கியதுன்‌ தடக்‌ 


கையாலே உ 


= 
ம 


221 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1868/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆணடு அறிக்கை ன 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு உன 
அரசு 1௯ ஊர்க்‌ பை 
அரசன்‌ : - எண்‌ 155 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ காந்திமதி அம்மாள்‌ மகாமண்டபத்‌ தெற்குப்‌ படிக்கட்டு 
மணடபத்தூண்‌- 


குறிப்புரை : பாண்டிய மன்னன்‌ மகுடஞ்‌ சூட்டியது பற்றிக்‌ கூறும்‌ பாடல்‌ கல்வெட்டு. 
கல்வெட்டு : 

ஸ்வஸ்தி ஸ்ரீ திருக்‌(கி)ருந்த வில்லா 

லு ங்‌ கல்லாலுந்‌ தாளாலுந்த 

ணியா வெள்ள, விருப்பிருந்த ச 

டையிலே மணிமாறும்‌ உற 

கும்‌ வீடளித்த தெண்ணி, யிரு 

க்‌ கிருந்து நின்றேத்துந்‌ திரு 

நெல்லி நகரீசற்‌ கீ தழிதோம 

சத்ருக்‌ கிருந்தவச்‌ சடை மேற்‌ 


ன. 4 ரூ ம 2 ௪ டு மூ 


செய்ய மீனவன்‌ மகுடஞ்சூ 


டட 
© 


ட்டினானே (யான) 


222 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 169/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : = 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு ஞ்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | டு 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு = 
அரசு : ல ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 156 
இடம்‌ : காந்திமதி அம்மன்‌ கோயில்‌ முதல்‌ சுற்று மேற்கு பிரகாரத்‌ தூண்‌. 


குறிப்புரை : வீரப்ப நாயக்கர்க்கும்‌ அரியநாத முதலியார்க்கும்‌ நன்றாக செவ்வந்தியப்பர்‌ 
என்பவர்‌ செய்த தர்மத்தைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 

1. பிற மோதூத ஸ்‌ 21. தா சேவை 

2. தைய்மீ ஸ்ரீம 22. மானு வதி நாதன்‌ 
3. து வீரப்ப நாய 23. சதா சேவை 

4. க்கற்கும்‌ அரிவ 24, சிவ லோகம்‌ சே 
5.  (ந)யினா முதலியவ 25. ணய தாயப்ப பிள்‌ 
6. ற்கும்‌ புண்ணிய 26. ளை சதா சேவை. 
7. மாக செவ(ந்‌தி 

8. யப்பர்‌ 

9. கொடுத்‌ 

10. து நடதத சம்ம 

11. தம்‌ பண 

17. ம்‌ பண 

18. னாய நீடு 

19. ழி வாழ வ.... துணை 

20. இராமநாதன்ச 


223 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 170/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1008 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ கி.பி. 1833 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த்து 
அரசு 12 ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 157 
இடம்‌ : காந்திமதி அம்பாள்‌ கோவில்‌ கொடி மண்டபம்‌. 


குறிப்புரை : கும்பாபிஷேகம்‌ நடைபெற்ற செய்தியைத்‌ தருகிறது. 


௨10௦08 நந்தன ஹு தை11௨ ஆதிச்ச 

வாரம்‌ பூறுவபட்சம்‌ கூடினாள்‌ 11: இ க்கு சப்தமி 
ரேவதி நட்சத்திரம்‌ னாளிகை 26% அசுபதி நட்‌ 
சேத்திரம்‌ னாழிகை 271£க்குள்ளாக தனுசு லக்கனத்தில்‌ 
புதனுதைய சமயத்‌ திரு நெல்‌ வேலி ஸ்ரீவே 

ணுவன மகாலிங்கம்‌ ஸ்ரீமூலமகாலிங்கம்‌ 

ஸ்ரீ காந்தமதி அம்மாள்‌ இந்த மூன்று சன்னதி 

க்கு ஷே ரெண்டு கோவிலிலிருக்கிற பரிவாரம்‌ 

ள எயக (171) தேவதைகளுக்கு அஷ்ட்ட பெந்தன 


டத அட ததி அட்ட து. அட வு 


10. கும்பா அபிசேகமு (தல) சபா நடேசர்‌ சோ 

11. மாஸ்கந்தர்‌ நந்திகேசுரர்‌ அஸ்த்திர தேவர்‌இவ 

12. ர்களுக்குச்‌ செடிபந்தன கும்பா அபிஷே 

13. கமுஸ்ரீ கோவில்‌ அம்மன்‌ கோவில்‌ துசம்‌இரண்‌ 
14. டு பிறதிடடை கும்பா அபிக்ஷ கமு அவரு வி 
15. சைய ௫ வையாசி மீ 23 தேதி சோமவாரம்‌அ 
16. மரபட்சம்‌ பிரதமை னாழிகை 30க்குள்‌ துதிகை 


224 


17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 


கேட்டை நட்சேத்திரம்‌ நாழிகை 147. னாழிகை 26% 
க்குனாழிகை 29க்குள்ளாக ரிஷப லக்கனத்து 

கோவில்‌ மாத உச்சப துசப்‌ பிறதிட்டை கும்ப 

அபிஷேகமு சாமகா கமுறிதியாய்‌ சீறணஉ 

த்தாரண முள்பட கலி ன்னல்‌ 30646 பணம்‌ 

இதுக்கு கும்பினியார்பணம்‌ ரூபாய்‌ 45008 அணா 9 பைசா 18* 
ம்‌ சிலவு செய்து சிறப்பாகத்‌ தொண்டு முகிந்தது. 


முன்‌ ஒரு கல்வெட்டு இதே செய்தியைத்‌ தருகிறது. அதில்‌ உள்ள தமிழ்‌ எண்கள்‌ 
அவ்வாறே கொடுக்கப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டில்‌ படிப்போர்க்கு விளங்கும்‌ 
வகையில்‌ ரோமன்‌ எண்களாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டு 
கல்வெட்டுகளிலும்‌ ஒரே செய்தியைத்‌ தருகின்றன. 


225 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 171/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு ட 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 8௮ 

அரசு உ வ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 158 

இடம்‌ : காந்திமதி அம்மாள்‌ கோவில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : வாகுகம்‌ பெருமாள்‌ அகோர சைவ முதலியார்‌ செய்தபணி. 
கல்வெட்டு : 

1.  விளாத்துரு வாகுகம்‌ பெருமா 

2. ள்‌ அகோர சைவ முதலியார்‌ கள்‌ 

3. சதாஸேவை 


226 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 172/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : - 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு fw 

அரசு : ல ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 160 

இடம்‌ : காந்திமதி அம்பாள்‌ மணிமண்டப வாசல்‌ தூண்‌. 


குறிப்புரை : காத்தகுட்டி செய்த பணி- 


கல்வெட்டு : 

1. காத்தகுட்டி 

2.  ஆதிச்சமய பணிக்கர்‌ 
3.  சதாசேவை 


227 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 173/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு தவ 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி, 18ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | ன 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ர 
அரசு : பிற்பாண்டியர்‌ ஊர்க்‌ ப்‌ 
அரசன்‌ : - எண்‌ 161 
இடம்‌ : காந்திமதி அம்மாள்‌ கோவில்‌ முதல்‌ திருச்சுற்று கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு செய்தி முழுமையாக இல்லை. 
கல்வெட்டு : 
ஸவஸதி ஸ்ரீ திருமுகப்படி திரிபுவனச்‌ சக்கரவத்தி... 
திருநெல்வேலி உடையார்‌ கோயில்‌ மூலத்‌... 


1 
2. 
3. யார்‌ தேவ கன்மிகளுக்கு இக்கோயில்‌ திருக்க... 
4 


டைமங்கையார்க்கு திருப்பஙமாக... 


229 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 174/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 16ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட ஆ 
அரசு : விஜயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : வீரவேங்கடபதிதேவ மஹாராயர்‌ எண்‌ 166 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோவில்‌ கோபுர வாசல்‌ வடக்கு நிலை. 


குறிப்புரை : மதுரை கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ ஆட்சிக்குட்பட்ட பல சீர்மைகளிலும்‌ 
உள்ள அக்ரஹாரம்‌, பட்டவிருத்தி ஆகிய நிலங்களுக்கு வரிகள்‌ 
நீக்கப்பட்டு சர்வ மாநியமாக வழங்கப்பட்டதைக்‌ கூறும்‌ கல்வெட்டு. 

கல்வெட்டு : 

1. சுபமஸ்து ஸ்ரீராஜாதி 

2 ராஜராஜ பரமேஸ்வர ஸ்ரீ 

3 வீரபிரதாவ ஸ்ரீ வீரவே 

4. ங்கட பதிதேவ மஹாரா 

5, யா்‌ பிரிதிவீ ராஜ்யம்‌ பண்ணி 

6. ய றுளானின்ற மன்மத ஸம்வ. 

டட ரத்து மிருகசீரிஸமாச 

8.  த்துதக்ஷிணாயநற்று பூர்‌ 

9. வ பக்ஷ்த்து திரயோ தசியும்‌ஆ 

10. திவாரமும்‌ பெற்ற ஸ்ரீவண நக்ஷ 

11. திரனாள்‌ காஸ்யப கோத்திரத்து வி 

12. ஸ்வநாத நாயக்கர்‌ கிருஷ்ணப்‌ பநா 

13. யக்கர்‌ குமாரர்‌ கிருஷ்ணப்ப நா 

14. யக்கரோம்‌ நமக்கு நடக்கு 


15. ற சீர்மைகளான மதுரைச்சீர்‌ 


229 


16. 
17. 
18. 
19. 
20. 
க 
2-௪ அ 
23. 
24, 
25. 
26. 
27. 


29. 
30. 
31. 
32. 
33. 
34, 
35. 
36. 
37. 


39. 
40. 
41. 
42. 
43. 


மை மாவலி வாணாத ராசா 
வின்‌ சீர்மை தும்பிச்சி னாய 
க்கர்‌ சீர்மை வெட்டும்‌ பெ 


(ருமாள்‌) சீர்மை திரு 


ர்க்க குளிச்சீர்மை திருச்சிரா 
ப்பள்ளி சீர்மை குழித்‌ தெ 
ஈண்டலைச்சீர்மை வேட்‌ 
டவலம்‌ சீர்மை பின்னையு 
ம்‌ மற்று முண்டான சீர்மை 
யளுக்குள்‌ பட்ட அக்ரஹார 
மும்‌ வருத்தியளுக்கு 


பக்கத்தை ஆளமஞ்சி ஊழியம்‌ குய 


ச்(ச)ாறு வாசசோறு மாக 


ப்‌ வேண்டா மென்று 


ஸரீ......... யில்‌ சுவாமி ஸந்நி 


தியில்‌ ஜம்புநாதர்‌ ஜெ 


(ஸர்வ) மானிய தாரைவ 
£த்து கட்டளையிட்டோ 

ம்‌ அப்படியே அகிறாஹாரம்‌ 
பட்ட விருத்தியளெல்லாதம்‌ 


சர்வமாநிய மாக அனுபவித்து 


க்கொண்டு அந்தராகக விழா 


பியாகபுத்ர பெளத்ர பரம்‌ 


230 


44, 
45, 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52, 
53, 
54. 
55, 


ஓர. 


99. 
60. 


61. 
62. 


ரையா....சந்தராதித்த பிரவேசமே அனு 
வித்துக்‌ கொண்டு சுகத்தில 
கைலை! தன்‌ மத்துக்குருய 

ரதானு மொருவன்‌ அகிதம்‌ பண்ணி 
னவர்கள்‌ கங்கைக்‌ கரையிலே 
காராம்பசு வையும்‌ மாதாபி 
தாஇருவரையும்‌ வதிச்ச தோசத்தி 
லே போக(க்‌) கடவாரகவும்‌ தந 
பாலன்யோகம்‌ 

யோந பாலநம்‌ தாநாது விஷ்வ 

ம்‌ (௭) விரதி வா ல ந நிதஸ்யதம்‌ 
ப்ரதம்ஸ்வதாத்‌ விகுணம்‌ புண்ய 

ம்‌ பாலத்தாபாவனம்‌ வரத 

த்தா பகரேண சுதத்தாண்மநிஷ்ப 
லம்வேது சுதத்தா வரத த்தாம்‌ 
வரயோவ ரேதவ ஸ்விண்டாம்‌ ப 


சுப ஸ ஹஸ்ரணி விக்ஷாயா 
ஹ்‌ 


மகாராயர்‌... வதி ஸ்ரீரங்கம்‌ தம்மங்‌ 


களும்‌ செய்வித்து கல்வெட்டினது. 


231 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 175/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ௮ 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு தன்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு ரே ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 169 
இடம்‌ : காந்திமதி அம்மாள்‌ கோயில்‌ கோபுர வாசல்‌ நிலைக்கல்‌ தெற்கு 


குறிப்புரை : கயிலாய நாதர்‌ சிதம்பரநாதர்‌ செய்த பக்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு : 

1. ஆரியன்‌ கயிலா 
2. ய னாதரும்‌ 

3. சிதம்பரனாத 

4. ரும்‌ சதா 

5. சேவை 


232 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 

மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 

அரசு உல ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 

இடம்‌ : அம்மன்‌ கோயில்‌ கோபுர வாசல்‌ தெற்கு. 

குறிப்புரை : ஆரியன்‌ செய்த சேவையைக்‌ குறிப்பிடுகிறது. 

கல்வெட்டு : 

1. ஆரியன்‌ 


2.  அன்யன்‌ 


3. சதாசேவை 


233 


176/2005 


170 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 177/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ௮ 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 4 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு i= 

அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 171 

இடம்‌ : காந்திமதி அம்மன்‌ கோயில்‌. 


குறிப்புரை : இருவர்‌ செய்த சேவையைக்‌ கூறுகிறது. 


0௪00௧௧ 


234 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 178/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு யு 
அரசு உ 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 172 
இடம்‌ : அ/மி. காந்திமதி அம்மன்‌ கோயில்‌ கோபுர வாசல்‌ நிலைக்கல்‌ வடக்கு. 


குறிப்புரை : இருவசரின்‌ ஆழ்ந்த பக்தி கூறப்படுகிறது. 


235 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 179/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ல 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு - 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு. அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு பத 

அரசு தய ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ ; எண்‌ | 173 

இடம்‌ : அ/மி காந்திமதி அம்மன்‌ கோயில்‌ கோபுர வாசல்‌ நிலைக்கல்‌ வடக்கு. 

கல்வெட்டு : 

1. ஆரியர்‌ 


2. உலகன்‌ 
3. சதா சேவை 


ஊ க, ௭. 174. 


1. ஆரியன்‌ 

2. செண்பகம்‌ 
3. சதாசேவை 
ஊ.க.எ. 186 


இடம்‌ : அ/மி. நெல்லையப்பர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று வாசல்‌ நிலைக்கல்‌ 
வடக்கு. 

1. கற்பூரப்‌ பிச்சன்‌ 

2. சதா சேவை 


ஊ.க.எ. 184 


1. ௬௭௮ 
2. 0 ஆவணிமீ” 
3. சூ 


236 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 180/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ந ௯ 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு த 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு த 
அரசு : - ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ 175 
இடம்‌ : அ/மி காந்திமதி அம்மன்‌ கோயில்‌ கோபுர வாசல்‌ வடக்கு நிலைக்கல்‌. 


குறிப்புரை : பக்தரின்‌ பக்தி குறிப்பிடப்படுகிறது. 
கல்வெட்டு : 

தெந்திருப்பே 

ர்‌ உட்டணை மலை 

கினிய நின்ற 

பெருமாள்‌ வேதம்‌ 

பிள்ளை ஸ்தா 

ஸேவை 


த்‌ ன்‌ த அ ட 


237 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி : தமிழ்‌ 


எழுத்து : தமிழ்‌ 


அரசு 


அரசன்‌ : - 


இடம்‌ 
குறிப்புரை : 


: அம்மன்‌ கோயில்‌ கோபுரவாசல்‌ தெற்கு நிலைக்கல்‌. 


அவத்தைக்குதவு 
ம்ளுள்‌ (பெருமாள்‌) விழுப்பா 


தராயர்‌ சதா 


சேர்வை 


திருநெல்வேலி 
: திருநெல்வேலி 
: திருநெல்வேலி நகரம்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


முதல்‌ பதிப்பு 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


238 


| 


விழுப்பாதரயரின்‌ ஆழ்ந்த பக்தி கூறப்படுகிறது. 


| 


181/2005 


176 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 182/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு டன 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 203 
இடம்‌ : அருள்மிகு நெல்லையப்பர்‌ கோயில்‌ பொல்லாப்‌ பிள்ளையார்‌ கருவறை 
வடக்குப்‌ பகுதி. 


குறிப்புரை : தொடக்கமும்‌ முடிவுமில்லாது காணப்படுகின்றது. மெய்க்கீர்த்தியுடன்‌ 
காணப்படுகின்றது. இவ்விறைவர்க்கு வழங்கப்பட்ட தானத்தைப்‌ பற்றித்‌ 
தெரிவிக்கின்றது. 


2. பத்திக்‌ கணனத்துத்‌ தன்‌ சக்கர நடாத்தி... விஜயாபி சேகம்‌ பண்ணி வீர 
சிங்ஹாதனத்து புவன முழுதுடையாளொடும்‌ வீற்றி... 

3. ய தேவற்கு யாண்டு வது பாண்டி நாட்டு முடிகொண்ட சோழ வளனாட்டுக்‌ 
கீழ்‌ வெம்ப நாட்டு உடையார்‌ திருநெல்வே... 

4.  மசோழ வளநாட்டு நாஞ்சி நாட்டு ரைத்துவாய மங்கலத்துக்‌ கள நிலம்‌ யாண்டு 
இருபதாவது முதல்‌ ராஜராஜத்‌ தென்னா... 

5. ரண சாரோ சோழ பட்டனத்துக்‌ கூறுடையான்‌ கேலெட்டி உய்ய வந்தானான 
விழிஞத்து ராயனுக்கும்‌ இவன்‌ வற்‌... 

6. க்கு இத்‌ தாமென்று இவரையிட்டு இறையிறுப்‌ பதாகக்‌ கொள்க வென்று 
திருமந்திரவோலை வளவந்தராய... 

7. தினால்‌ திருமுகப்‌ பிரசாதித்த... வியதருளிவத்த கடையில்‌ வல்‌... நாட்டு... 
இவருக்கு காரான்மைக்கு 

8. ௧... ந்திராதித்தவல்‌ செல்வதாக... 


239 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 183/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 205 
இடம்‌ : அ/மி. நெல்லையப்பர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று தெற்கு 


பொல்லாப்‌ பிள்ளையார்‌ சன்னதி மண்டபத்‌ தூண்‌. 
குறிப்புரை : வீரமழகிய பாண்டிய தேவன்‌ கொடுத்த தூண்‌ கொடை 
கல்வெட்டு : 
ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீ மலை 
மண்டலத்து 
மத்திக்‌ காட்டு 


நாராயணன்‌ 


ன வீரமழகிய 


1 

i 

3 

4 

5.  நாராயணனா 
6 

7. பாண்டிய தெவ 
8 


ன்‌ செவித்தது 


240 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 184/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு த 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு உ ௯ 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ல 

அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 206 

இடம்‌ : அ/மி. நெல்லையப்பர்‌ கோயில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று மேற்குப்‌ பிரகாரம்‌ 

ஆறுமுகநாதர்‌ சன்னதி மகா மண்டபம்‌ தரைப்‌ பகுதி. 
கல்வெட்டு : 


1.  செவ்வந்தியப்பன்‌ மருமகன்‌ 


2. சங்கர மூர்த்தி சதா சேவை 


241 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 185/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | = 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு யு 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : குலசேகரப்‌ பாண்டியர்‌ எண்‌ | 207 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்று வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அனவரதான சதுர்வேதி மங்கலம்‌ என்னும்‌ புதிய அகரம்‌ 


உருவாக்கப்பட்டதை இக்கல்வெட்டு கூறுகிறது. 


கல்வெட்டு : 


1. 


திருவாய்க்‌ கேழ்விக்க்கு மேல்‌ ஸ்ரீ கோமாற பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு யாண்டு எட்டாவது விருச்சிக நாயற்றுப்‌ பதினெழாந்‌ 
தியதியும்‌ பெற்ற உத்திரத்து நாள்‌ நவமியுமான புதன்‌ கிழமையும்‌ கீழ்‌ வேம்பு 
நாட்டு தெருநெல்வேலியான குலைசேகரச்‌ சதுர்வேதி மங்கலத்து ஸ 
வையோற்குச்‌ சமைந்த பண்ணை வேலி செய்வார்களோம்‌ இவ்வூர்‌ திருமேனி 
கோயில்‌ வாழவல்ல பாண்டிய விண்ணகர்‌ எம்பெருமாள்‌ கோயில்‌ திருச்சுற்றில்‌ 
நாயநார்‌ அனவரத. 

தான பெருமாள்‌ திருநாமத்து நின்ற கோட்டையூர்‌ ஆளவந்தான்‌ தெய்வ 
சிலையான பட்டன்‌ வைத்த அகரம்‌ அனவர்தான சதுர்வேதி மங்கலத்து 
பட்டார்க்கு முன்னாள்‌ இவ்வகரம்‌ வைத்த 

இவர்களுக்கு எங்கள்‌ தானங்களுக்கு இந்த நத்தத்துக்கும்‌ இந்த ஊர்களுக்கும்‌ 
பல பிரமாணங்களும்‌ (கரையில்‌) கல்வெட்டு (இருப்போமையால்‌) முன்பு 
குடுத்த ஸமஸ்த பிராப்திகளும்‌ இற்றை.... 

றும்‌ தர்ம தானமாக பிராமணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது இவ்வகரத்து 
பெருநான்கெல்லையாவது கீழ்லெல்லை குன்றத்தூர்‌... 

க்கும்‌ தெற்கு தென்னெல்லை இவ்வூர்‌ தெற்கு பாரிசம்‌ மேற்கு நோக்கி போகிற 


செவ்வைக்கு வடக்கும்‌ மேலெலை 


242 


10. 


கக்‌. 


12. 
13. 


க்கும்‌ தெற்கு தென்னெல்லை இவ்வூர்‌ தெற்கு பாரிசம்‌ மேற்கு நோக்கி போகிற 
செவ்வைக்கு வடக்கும்‌ மேலெல்லை கோட்டையூர்‌ ஆளவந்தான்‌ தெய்வச்‌ 
சிலையான்‌ ட்டன்‌ திருந்துமறைப்‌ பேரேரி என்னும்‌ 

பேரால்‌ வெட்டின (குளத்துக்கும்‌) கோமடத்து வடக்கு நோக்கி காலுக்கு கிழக்கு 
வாய்க்காலுக்கு கிழக்கு வடவெல்லை முன்பு காதி களத்து வேளாளர்‌ குடியிருந்த 
பூமி அகரமரம்‌.... பின்பு கி மனை 

த்து வெள்ளார்‌ குடியிருக்கை இத்தன்ம தானம்‌ உள்ளிட்ட... மேக்கு நோக்கி 
போகிற செவ்வைக்கு தெற்கு ஆக இந்நான்கெல்லைக்குட்பட்ட நத்தமும்‌ நத்த 
டி குடிமும தன்‌ மதான மாக முடிசூழமும்‌ தன்ம தானமாக நிலமாக புறங்காடும்‌ 
சுடுகாடும்‌ 

நங்கை: ஈழமுங்‌ கொண்டான்‌ நாயனார்‌ கோயிலுக்கு கிழக்கு நின்றும்‌ வடக்கு 
பார்த்த பிரால்டு ஒடிந்த 

பெசழ்‌ செவ்வை நரவுக்த . . 


உடுக்கை ப்‌ . . 


243 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 186/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 1௦ மற்றும்‌ 15 

வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ன்‌ 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ எண்‌ 209, 209ஏ 

இடம்‌ : அருள்மிகு நெல்லையப்பர்‌ திருக்கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று தெற்குச்‌ 
சுவர்‌. 

இடம்‌ : இக்கோயில்‌ இறைவர்‌ முன்பு திருஞானம்‌ ஓதுதற்காக விடப்பட்ட நிலம்‌ 
ஒன்றே எட்டுமா கொடுக்கப்பட்டதைத்‌ தெரிவிக்கின்றது. தேவாரம்‌ 
பாடுகின்றவர்கள்‌ வம்ச பாரம்பரியமாக இருந்து வந்தனர்‌. குரு சிஷ்ய 
பரம்பரையாக இருந்தனர்‌. இத்தானம்‌ “திருஞானப்புறம்‌” என்ற பெயரால்‌ 
அழைக்கப்பட்டது. 

கல்வெட்டு : 


பங 


திரிபுவனச்‌ சகர வத்தி கோனேரின்மை கொண்டான்‌ கீழ்வெம்ப நாட்டு உடையார்‌ 
திருநெல்வேலி உடைய நாயனார்‌. 
கோயில்‌ பதிபாத மூலப்‌ பட்டுடைய பஞ்சாசாரிய தேவர்கன்மிகளுக்கு 
இவ்வுடையார்‌ திருமுன்பு திருஞானமோதும்‌ சீதரண்னார்‌ விக்கிர 
ம சோழ தேவர்‌ கண்ட தபஸ்விகளில்‌ விழகண்ட தேவர்‌ ஸந்தாநத்து எல்லை 
யில்லாத தேவர்‌ சிஸ்யரில்‌ (2) தவப்‌ பெருமானுக்கு பஹவர்‌ ஸந்தா நத்‌ 
து மஹாதேவர்‌ அனபாயனுக்கும்‌ திருவாசகனும்‌ கில்‌ மடத்தில்‌ ஸ்ரீவ வாஷ 
தயர்‌ ஸிஸ்யரில்‌ திருநட்டம்‌ பெருமானுக்கும்‌ பகவர்‌ சந்தா 
நத்து இராவளர்‌ பசுபதி தேவர்‌ சிஸ்யரில்‌ நின்றயங்கி ஆடுவானுக்கும்‌ திருவாரூர்‌ 
வடக்கில்‌ மடத்து அஸ்தரதேவர்‌ சிஸ்யரில்‌ சுந்தரண்‌ தேவகள்‌ தே 
வனுக்கும்‌ சிக்ஷா மடஸந்தா நத்துத்‌ திருநாகீஸ்வரத்து இராமன்‌ சிஸ்யரில்‌ 
திருஞான சம்பந்தனுக்கும்‌ இஸ்ஸந்தா நத்து இராமன்‌ படைத்து இவர்‌. 
சிஸ்யரில்‌ கலிகடிந்த கையனுக்கும்‌ மதுரைத்‌ தெற்கில்‌ மடஸந்தானத்து 
சிஸ்யரில்‌ திருநெல்வேலி உடையானு 

244 


10. 


1915 


12. 


13. 


14. 


15. 


16. 


ப 


18. 


19. 


20. 


21. 


ச 


23. 


க்கும்‌ திருநெல்வேலி மாளிகை மடத்து அழகிய நாயகர்‌ ஸந்தாநத்து உய்யக்‌ 
கொண்டத்‌ தேவர்‌ சிஸ்யரில்‌ திருநெல்வேலி உடை 

யானுக்கும்‌ பிக்ஷா மடஸ ந்தாநத்து இராவளர்‌ பசுபதி தேவர்‌ சிஸ்யரில்‌ சிவ 
முத்தி காட்டினானுக்கும்‌ திருநெல்வேலித்‌ தெற்கி 

ல்‌ மடத்துக்‌ கீழை மடஸந்தாநத்து அனுக்கவன்‌ தொண்டர்‌ சிஸ்யரில்‌ 
அறமுறைத்த பெருமானுக்கும்‌ இவர்கள்‌ வற்கத்தில்‌ திரு 

ஞானம்‌ ஓதும்‌ பேர்க்கும்‌ போஜன முள்ளிட்டு வேண்டுவனவுக்கு முள்ளி 
நாட்டுச்‌ சேரவன்‌ மகாதேவிச்‌ சதுர்வேதி மங்கலத்து வெட்டி 

ப்‌ பற்றான நிலம்‌ முக்காலே ஒரு மாவரையும்‌ இன்னாட்டு அரிகேசரி நல்லூர்‌ 
வெட்டிப்‌ பற்றான நிலங்காலும்‌ மேல்‌ வெம்ப (நா) 

ட்டுச்‌ சுத்தவல்லியான வீரவினோத சது வெதி மங்கலத்து வெட்டிப்‌ பற்றான 
நிலம்‌ அறுமா வரையும்‌ ஆக நிலம்‌ ஒன்‌ 

றே எட்டு மாவும்‌ முன்னுடையாரைத்‌ தவிர்த்து காரண்மை மீயாட்சியுங்‌ 
கடமையும்‌ அந்தராயமும்‌ வினியோகமும்‌ தருவதா 

ன அச்சும்‌ காரிய வாராட்சியும்‌ உழுதான்‌ குடியும்‌ பாடி காவலும்‌ வெட்டிப்‌ 
பாட்டமும்‌ பஞ்சு பீலி சந்து விக்கிரகப்‌ பேறும்‌ வாசற்‌ பேறும்‌. 
இலாஞ்சினைப்‌ பேறும்‌ பொன்வரியும்‌ மற்றும்‌ எப்பேர்‌ பட்டனவும்‌ உட்படப்‌ 
பதினஞ்சாவது முதல்‌ திருஞானப்புற இறையா 

க இடப்பெற வேணும்‌ என்று அண்ணன்‌ தமிழ்ப்‌ பல்லவரையன்‌ நமக்குச்‌ 
சொன்னமையில்‌ உடயார்‌ திரு நெல்வேலி உடையார்‌ திரு 

முன்‌ திருஞானமோதும்‌ இத்தபஸிவிகள பேர்‌ பதினொருவற்கும்‌ இவர்கள்‌ 
வற்கத்தில்‌ திருஞானமோதும்‌ பேற்கும்‌ போஜன முள்ளிட்டு வேண்டு. 
வனவுக்கும்‌ இ (சேரவன்‌) மஹா தேவிச்‌ சதுர்வேதி மங்கலத்து வெட்டிப்‌ பற்றான 
நிலம்‌ முக்காலே ஒருமாவரையும்‌ அரிகேசரி நல்லூர்வெ 

ட்டிப்‌ பற்றான நிலங்காலும்‌ மேல்வெம்ப நாட்டுச்‌ சுத்த வல்லியான வீரவினோத 
சதுர்வேதி மங்கலத்து வெட்டிப்‌ பற்றான நிலம்‌ அறுமா 

வரையும்‌ ஆகநிலம்‌ ஒன்றே எட்டுமாவும்‌ முன்னுடையாரைத்‌ தவிர்த்து 
காராண்மை மீயாட்சியும்‌ கடமை அந்த ராயமும்‌ வினியோகமும்‌ 

தருவதான அச்சும்‌ காரிய வாராட்சியும்‌ உழுதான்‌ குடியும்‌ பாடி காவலும்‌ வெட்டிப்‌ 
பாட்டமும்‌ பஞ்சுபீலி சந்து விக்கிரகப்‌ பேறும்‌ வாசற்‌ பேறும்‌ இ 
லாஞ்சினைப்‌ பேறும்‌ பொன்வரியும்‌ மற்று மெப்பேற்‌ பட்டனவு முட்பட 
இவ்வாண்டு முதல்‌ திருஞானப்‌ புற இறையிலியாக இட்டு வரி 


245 


24, 


25. 


26. 


த 


யிலா ரெழுத்திட்ட உள்வரியும்‌ நங்கேழ்வியுந்‌ தரச்‌ சொன்னோம்‌. இகைக்‌ 
கொண்டு இப்படி சந்திரா தித்ரவற்‌ செல்வதாகக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலு 
ம்‌ வெட்டிவித்துக்‌ கொள்க இவை பெரும்‌ பேற்‌ கூற்றத்து இடமாக்குன சோழனு 
ஆண்ட பிரானழகனான அழகிய பாண்டிய விழுப்‌ 
பரையன்‌ எழுத்து யாண்டு ய இவ்‌ (வாண்டு)... நாள்‌ ச ஒன்றும்‌... இ சக்கரபாணி 
நல்லூர்‌ அரையன்‌ ஆன....வப்‌ பெருமானான குரு 
குலராயனெழுத்து இவை செவ்விருக்கை நாட்டு செ.... நல்லூர்‌ அரையன்‌ விரத 
முடித்தானான விழுப்பதரையன்‌ எழுத்து 

(வேறு கல்வெட்டு) 


209ஏ. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 
34, 


35. 


97. 


38. 


யாண்டு யருள்‌ காராண்மை மீயாட்சியும்‌ அந்தராயமும்‌ உட்படத்‌ திருஞானப்‌ 
புற இறையிலியாக இட்டபடிக்கு களவரி கீழ்வெம்ப 

நாட்டுத்‌ திருநெல்வேலி உடையார்‌ திருமுன்பு திருஞானம்‌ ஓத விக்கிரம சோழ 
தேவர்‌ கண்ட தபஸிகளில்‌ விஷு கண்ட தேவர்‌ ஸந்தாநத்து 
எல்லையில்லாத்‌ தேவர்சிஸ்யரில்‌ தவப்‌ பெருமானுக்கும்‌ சிக்ஷாமடஸந்தானத்து 
மாஹாதேவர்‌ சிஸ்யரில்‌ அனபாயருக்கும்‌ திருவாரூர்‌ மடத்தில்‌ மடத்து 
சிவபாத இருதயர்‌ சிஸ்யரில்‌ திருநட்டப்‌ பெருமாளுக்கும்‌ சிக்ஷா மடஸந்தா 
நத்து இராவளராயன்‌ (பசு)பதிதேவர்‌ சிஸ்யரில்‌ நின்றடங்கி ஆடுவார்க்கும்‌. 
திருவாரூர்‌ வடக்கில்‌ மடத்து அஸதர தேவர்‌ சிஸ்யரில்‌ சுந்தர தேவர்கள்‌ 
தேவற்கு சிக்ஷா மட ஸந்தனாத்துத்‌ திருநாகீசுரத்து இராவளர்‌ சிஸ்யரில்‌ தி 
௬ ஞான சம்பந்தனுக்கும்‌ இவடத்து இக்க 

ல்கா... சிஸ்யரில்‌ திருநெல்வேலி உடையார்க்கும்‌ திருநெல்வேலி மாளிகை 
மடத்து அழகிய நாயகர்‌ ஸந்தாநத்து உய்யக்‌ கொண்டதே 

வர்‌ சிஸ்யரில்‌ திருநெல்வேலி உடையார்க்கும்‌ சிஷாமட ஸந்தாநத்து இராவளர்‌ 
பசுபதி தேவர்‌ சிஸ்யரில்‌ சிவமுத்தி காட்டினார்க்கும்‌ திருநெல்வேலி. 

த்‌ தெற்கில்‌ மடத்துக்‌ கீழை மடத்து ஸந்தா நத்து அணுக்க வந்தொண்டர்‌ 
சிஸ்யரில்‌ அறமுறைத்த பெருமாளுக்கும்‌ இவர்கள்‌ வற்கத்துத்‌ திருஞானம்‌ ஓ. 
தும்‌ பேர்க்கும்‌ போஜன முள்ளிட்டு வேண்டுவனவுக்கும்‌ யரு வது முதல்‌ 
காராண்மை மீயாட்சியும்‌ கடமையும்‌ அந்தராயமும்‌ வினியோகமும்‌ ௧ 

ற்பூர விலையும்‌ காரிய வாராட்சியும்‌ உழுதான்‌ குடி பாடி காவலும்‌ வெட்டிப்‌ 
பாட்டமும்‌ பஞ்சு பீலி சந்து விக்கிரரகப்‌ பேறும்‌ திருவாசற்‌ பேறும்‌. 


246 


39. 


40. 


41. 


42. 


43. 


திருவிலாஞ்சினைப்‌ பேறும்‌ பொன்வரியும்‌ மற்று மெப்பெயர்‌ பட்டினவும்‌ 
உட்பட திருஞானப்புற இறையிலியாக முள்ளிநாட்டுச்‌ சேரவன்‌ மஹா தேவி. 
ச்சதுர்வேதி மங்கலத்து... கை நாட்டு அரிகேசரி நல்லூர்‌ வெட்டிப்‌ பற்றான நிலம்‌ 
மேல்‌ வெம்பு நாட்டுச்‌ (சுத்த) 

வல்லியான வீரவினோதச்‌ சதுர்வேதிமங்கலத்து.... இக இட்டு... இன்னிலம்‌ 
ஒன்றே எட்டு மாவும்‌ முன்னுடையாரை 

த்தவிர்த்துக்‌ காராண்மை மீயாட்சியுங்‌ கடமையும்‌ அந்தராயமும்‌ வினியோகமும்‌ 
கற்பூர விலையும்‌ காரிய வாராட்சியும்‌ உழுதான்‌ குடியும்‌ பாடிகாவலும்‌ வெ 
ட்டிப்‌ பாட்டமும்‌ பஞ்சுபீலி சந்துவிக்கிரகப்‌ பேறும்‌ திருவாசற்‌ பேறும்‌ 
திருவிலாச்சினைப்‌ பேறும்‌ பொன்வரியும்‌ மற்றுமெப்பெயர்‌ பட்டனவு முட்பட 

(தொடர்ச்சி யில்லை) 


247 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 187/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1240 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு து 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதல்‌ மாறவர்மன்‌ எண்‌ | 210 
சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ : அ/மி. நெல்லையப்பர்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று தெற்மேற்குப்‌ பகுதி. 


குறிப்புரை : மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்கும்‌ இக்கல்வெட்டு இக்கோயில்‌ இறைவர்‌ 


திருமுன்பு திருஞானம்‌ ஒதும்‌ பேர்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தைப்‌ 
பற்றித்‌ தெரிவிக்கின்றது. நிலம்‌ மற்றும்‌ போஜனம்‌ உள்ளிட்டனவுக்கும்‌ 
வழங்கப்பட்ட தானச்செய்தி இடம்பெற்றுள்ளது. திருஞானம்‌ ஓதுவார்கள்‌ 
குருசிஷ்ய பரம்பயைராக வழிவழி வந்துள்ளனர்‌ என்பதும்‌ தெரிகின்றது. 


கல்வெட்டு : 


ட 


ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமலர்‌ திருவும்‌ பொருசெய மடந்தையும்‌ தாமரைக்‌ குவிமுலை 
சேர்புயத்‌ திருப்ப வேத நாவின்‌ வெள்ளிதழ்த்‌ தாமரைக்‌ காதல்‌ மாது கவின்‌ பெறத்‌ 
திளைப்ப வெண்டிரை யுடுத்த மண்டினிக்‌ கிடக்கை இருநில மடந்தை 
உரிமையிற்‌ களிப்பச்‌ சமயமும்‌ நீதியும்‌ தரு 
மமும்‌ தழைப்ப இமையவர்‌ விழாக்கொடி இடந்தொறு மெடுப்பக்‌ கருங்கலி கனல்‌ 
கெடக்‌ கடவுள்‌ வேதியர்‌ அருந்தொழில்‌ வேள்விச்‌ 
செங்கனல்‌ வளர்ப்பச்‌ சுருதியும்‌ தமிழும்‌ சொல்வளங்‌ குலவப்‌ பொருதிறலாழி 
பூதலஞ்‌ சூழ்வர ஒருகை இருசெவி மும்மத நாற்கோட்டு அயிராவ 
வதமுதற்‌ செயிர்தீர்‌ கொற்றத்து எண்டிசை யானை எருத்த மேறிக்‌ கண்டநாடு 
எமதெனக்‌ கயல்களிகூர கோசலம்‌ துளுவங்‌ குதிரங்‌ குச்சரம்‌ போசல மகதம்‌ 
பொப்பளம்‌ புண்டரம்‌ கலிங்கம்‌ ஈழங்‌ கடாரங்‌ கவுடம்‌ தெலிங்கஞ்‌ சோன கஞ்‌ 
சீனக முதலா விதிமுறை திகழ வெவ்‌ 
வேறு வகுத்த முதுநிலக்‌ கிழமையின்‌ முடிபுனை வேந்தர்க்‌ கொருதனி நாயகன்‌ 
என்றுலகேத்தத்‌ திருமுடி சூடிச்‌ செங்கோலோச்‌ 

248 


10. 


[ப 


12. 


13. 


14. 


15. 


16. 


LT. 


18. 
19. 


20. 


A 


த்‌ 


23. 


சிக்‌ கொற்றத்தாளக்‌ குளிர்வெண்குடைநிழல்‌ கற்றைக்‌ கவரி காவலர்‌ வீசமிடை 
கதிர்‌ நவமணி வீர சிங்காதனத்து உடன்முடி சூடியுயர்‌ 

குலத்திருவெனப்‌ பங்கய மலர்கரங்குவித்துப்‌ பார்த்திபர்‌ வரமங்கையர்‌ திரண்டு 
வணங்கும்‌ சென்னியிற்‌ சுடரொளி மவுலிச்‌ சுடர்‌ மணிமேலி 

டச்‌ சிவந்த இணைமலர்ச்‌ சீறடி மதுகரம்‌ கமலமென்றணுகும்‌ உலக முழுதுடை 
யாளொடும்‌ வீற்‌ 

நிருந்தருளிய மாமுதற்‌ மதிக்குலம்‌ விளக்கிய கோமுதற்‌ கோமாற பன்மரான 
திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய தெவ 

ற்கு யாண்டு ச வது... பத்தூரி மதுரோதைய வளநாட்டு மாடக்‌ குளக்‌ கீழ்‌ 
மதுரைக்‌ (கோ) 

(யிற்‌ பள்ளி) யறைக்‌ கூடத்து பள்ளிப்‌ பீடத்து பல்லவரையனில்‌ வீற்‌ 
(றிருந்தருளி)... திரு... 

நெல்வேலி உடையார்‌ கோயில்‌ பதிபாத மூலப்பட்டுடைய பஞ்சாசாரியர்‌... மகிள்‌ 
செய்யத்‌ திருவாய்‌ மொழிந்தருளினபடி 

இவ்வுடையார்‌ திருமுன்பு திருஞானம்‌ ஓதும்‌ சீதரனார்‌ விக்கிரமசோழ தேவர்‌ 
கண்ட தபஸிவிகளில்‌ விஷகண்ட தேவர்‌ ஸந்தானத்து எல்லை 

யில்லாத்‌ தேவர்‌ ஸிஸ்யரில்‌ தவப்‌ பெருமாளுக்கும்‌... வர்‌ ஸந்தானத்து 
மஹாதேவர்‌ ஸிஸ்யரில்‌ அனபாயருக்கு திருவாரூர்‌ பக்கல்‌ மடத்தில்‌ (சிவபாத) 
..அஹிருதையர்‌ சிஸ்யரில்‌ திருநட்டம்‌ பெருமாளுக்கும்‌ சிக்ஷாமட ஸ்ந்தானத்து 
இராவளர்‌ பசுபதி தெவர்ஸிஸ்யரில்‌... 

யாருவானுக்கும்‌ திருவாரூர்‌ வடக்கில்‌ (மடத்து)... ஸந்தானத்து திருநாகீசு 
ரத்து இராவளர்‌ சிஸ்யரில்‌ திருஞான சம்பந்தர்க்கு இஸந்தொனத்து இராவளர்‌ 
பசுபதி தேவர்‌ சிஸ்யரில்‌ கலிகடிந்த கையனுக்கும்‌ மது 

ரைத்‌ தெற்கில்‌ மடஸந்தானத்து கீழ்க்கண்ட சிஸ்யரில்‌ திருநெல்வேலி 
உடையார்க்கும்‌ திருநெல்வேலி மாளிகை மடத்து அழகிய நா 

யகர்‌ ஸந்தானத்து உய்யக்‌ கொண்ட தேவர்‌ சிஸ்யரில்‌ திருநெல்வேலி 
உடையார்க்கும்‌ மட (ஸ)ந்தானத்து இராவளர்‌... ம்‌ பதி 

தவர்‌ சிஸ்யரில்‌ ஸ்ரீவமுத்தி காட்டினார்க்கும்‌ திருநெல்வேலித்‌ தெற்கு மடத்துக்‌ 
கீழை மடத்து அனுக்கனான தேவ (ர்ஸி) 

ஷ்யரில்‌ அறமுறைத்த பெருமானுக்கும்‌ இவர்கள்‌ வற்கத்தில்‌ திருஞானம்‌ ஓதும்‌ 
பேர்க்கும்‌ போஜன முள்ளிட்ட வேண்டுவனவு 


249 


24. 


25. 


26. 


of. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34, 


35. 


36. 


37. 


38. 


39. 


முள்ளி நாட்டுச்‌ சேரவன்‌ மகாதேவிச்‌ சதுர்வேதி மங்கலத்து வெட்டிப்பற்றான 
நிலமுக்காலே ஒரு மாவரையும்‌ (கீழ்‌) வெம்பு (நாட்டு) 

(அரி) கேசரி நல்லூர்‌ வெட்டிப்‌ பற்றான நிலங்காலும்‌ மேல்‌ வெம்பனாட்டுச 
சுத்தவல்லியான விரவினோதச்‌ சதுவெதி மங்கலத்து 

வட்டிப்‌ பற்றான நிலம்‌ அறுமாவரையும்‌ ஆகநிலம்‌ ஒன்றே 
எட்டுமாவுமுன்னுடையாரைத்‌ தவிர்த்து காராண்மை மீயாட்சியும்‌ ௧. 
டமையும்‌ அந்தராயமும்‌ வினியோகமும்‌ தருவதான அச்சும்‌ காரிய ஆராய்ச்சியும்‌ 
உழுதான்‌ குடியும்‌ பாடி காவலும்‌ வெட்டிப்‌ பா 

ட்டமும்‌ பஞ்சுபீலி சந்தி விக்கிரகப்‌ பேறும்‌ வாசற்‌ பேறும்‌ இலாஞ்சினைப்‌ 
பேறும்‌ பொன்வரியு மற்றும்‌ எப்போபட்ட 

னவும்‌ உட்படப்‌ பதினைஞ்சாவது முதல்‌ திருஞானப்புற இறையிலியாக 
இடம்பெற வேணுமென்று அண்ணன்‌ தமிழ்ப்‌ 

பல்லவதரையன்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌.... திருஞானம்‌ ஓதும்‌ 
வகஸிஸ்யரில்பதினொருவருக்கும்‌ இவர்கள்‌ வற்‌ 

கதில்‌ திருஞானம்‌ ஓதும்‌ பேர்க்கும்‌ போஜன முள்ளிட்டு வேண்டுவனவுக்கு 
இச்சேரவன்‌ மஹாதேவி சதுர்வேதி மங்கலத்து வெட்டி 

ப்பற்றான நிலமுக்காலே ஒருமாவரையும்‌ இவ்வரிகேசரி நல்லூர்‌ வெட்டிப்‌ 
பற்றான நிலம்‌ காலும்‌ மேல்‌ வெம்பு னாட்டுச்‌ சுத்தவல்லியான வீ 
ரவினோதச்‌ சதுர்வேதி மங்கலத்து வெட்டிப்பற்றான நிலம்‌ அறுமாவரையும்‌ 
ஆகநிலம்‌ ஒன்றே எட்டு மாவும்‌ முன்னுடையாரைத்‌ தவிர்த்து 

காராண்மை மீயாட்சியும்‌ (கட) மையும்‌ அந்த ராயமும்‌ வினியோகமும்‌ 
தருவதான அச்சும்‌ காரிய ஆராச்சியும்‌ உழுதான்குடியும்‌ பாடி காவலு 
வெட்டிப்‌ பாட்டமும்‌ பஞ்சுபீலியும்‌ சந்தி விக்கிரகப்‌ றும்‌ வாசல்‌ பேறும்‌ 
இலாஞ்சினைப்‌ பேறும்‌ பொன்வரியும்‌ மற்றும்‌ எப்பெயர்‌ பட்‌ 
டனவுமுட்பட இவ்வாண்டு முதல்‌ திருஞானப்‌ புற இறையிலியாக இட்டு 
வரியிலார்‌ எழுத்திட்ட உள்வரியும்‌ நம்‌ கேழ்வியும்‌ தரச்‌ சொன்‌ 

னோம்‌ (இ) கைக்‌ கொண்டு இப்படிச்‌ சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்லிலுஞ்‌ 
செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொள்கவென்று திருவாய்‌ மொ 

ழிந்தருளினார்‌ இவை கிளாத்திருக்கை நாட்டுத்‌ திருவாவிளங்கன்‌ அழகன்‌ 
சொக்கனான காடுவெட்டி எழுத்து இவை செவ்விருக்கை நாட்டு 

சக்கரபாணி நல்லூர்‌ அரையன்‌ விரத முடித்தானான பல்லவரையன்‌ எழுத்து. 


250 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 188/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 24, 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ௬ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ ணு 
அரசன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ எண்‌ 211 
இடம்‌ : அ/மி. நெல்லையப்பர்‌ திருக்கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இவ்விறைவர்க்கு விடப்பட்ட தானத்தில்‌ பழம்பெயர்‌ தவிர்த்து 


நாச்சியார்க்கும்‌, பரிவார தேவர்களுக்கும்‌ விடப்பட்ட செய்தியினைத்‌ 
தருகிறது. இத்தானம்‌ நிலம்‌, மனை முதலான வகையாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட செய்தியினைத்‌ தருகின்றது. 


கல்வெட்டு : 


1. 


ஸ்வ்ஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ உடையார்‌ 
திருநெல்வேலி உடைய நாயனார்‌ கோயில்‌ பதிபாத மூலப்பட்டுடைய பஞ்சாசாரி 
தேவர்கன்மிகளில்‌ இந்நாயனார்‌ நிமந்தக்காரரில்‌ வேய்தெருவர்‌ பழநிமந்த மாகச்‌ 
செய்து போ. 

கிற பங்கு பதினாறும்‌ நீங்கலாக இந்நாயனார்‌ கோயில்‌ தீத்த காம கோட்ட முடைய 
நாச்சியார்‌ கோயிலுக்கும்‌ பரிவார தேவர்கள்‌ உள்பட்ட தேவர்களுக்கும்படி... ௬த்‌ 
தவிர்த்து புதுமரு இடவென்று ஆளுக்குப்‌ பந்நிரண்டாவது நாளில்‌ நாம்‌ 
நிமந்தங்கூடின ஆள்‌ இருபத்‌ 

தாறினால்‌ பங்கு பதினாறில்‌ முன்பு நிமந்தம்‌ பெற்ற பேர்‌ நீக்கிப்‌ பழ நிமந்தம்‌ 
உடைய வேளடளைந்தப்‌ பெருங்கோ வேளான்‌ உள்ளிட்டாற்கும்‌ பங்கு 
நாலுமாக... பெருங்கோ வேளானுக்கு... றும்‌ ஆகப்‌ பங்கு ஐஞ்ச... கிப்‌ பங்கு 
பதினொன்றில்‌ பாக கல்வெட்டு க...வரி. 

(யா) ளான நம்பிக்குப்‌ (பங்கு) ஒன்றும்‌ அழக்குள வளநாட்டு மூவேந்தர்‌ சோழ 
புரத்துக்கு மானி ஆண்டானுக்கு பங்கு ஒன்றும்‌ இவன்தம்பி எழும்போதுக்கு 
பங்கு ஒன்றும்‌ கெங்கை கொண்டானான சிவல்லப சதுர்வேதி மங்கலத்து 
சிகைலாயனுக்கு மாணிக்காழ்வானுக்குப்‌ பங்கு ஒன்ற 


251 


றையும்‌ சீகைலாயம்‌ திருநெல்வேலி உடையானான... பதிக்கு ஒன்றும்‌ பாதி 
இருக்குமனுக்குப்‌ பங்கு ஒன்றறையும்‌ வழுதி வளநாட்டுத்‌ திருக்கரியா...யான்‌ 
சீராளனுக்குப்‌ பங்கு ஒன்றும்‌ மன்னாட நம்பிக்குப்‌ பங்கு ஒன்றும்‌ இவன்தம்பி 
நம்பி கரியானுக்கு 

ப்பங்கு ஒன்றும்‌ தென்கரை நாட்டழத்தூர்‌ ஆரைச்‌ சாத்திகனுக்குப்‌ பங்கு ஒன்றும்‌ 
ஆகப்‌ பங்கு பதினொன்றும்‌ இவர்களுக்குக்‌ காணியாகக்‌ குடுத்தோம்‌ 
இப்பங்குகளில்‌ விழுக்க... வேரும்‌ மனையும்‌ நில நிமந்தமும்‌ அடுத்தூணும்‌ 
கொற்றங்‌ காசும்‌ நிமந்தக்கி 

யும்‌ புக்க தெம்‌ இக்கோயில்‌ சுவந்திரியமும்‌ சந்திராதித்த வரைக்காணியாகக்‌ 
குடுத்தோம்‌ இப்படிக்குக்‌ கல்லிஞ்‌ செம்பிலும்‌ வெட்டி அனுபவித்துப்‌ போகவும்‌ 
இவை விசையன்‌ ஆதி உடையானெழுத்து உயாண்டு இருபத்து நாலாவது நாள்‌ 
இருநூற்றெழுபது இ 

வை கெனபதி மாயனெழுத்து . . . 


252 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 189/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1063 


ஊர்‌ 


மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ ன்‌ 


: திருநெல்வேலி நகரம்‌ கி.பி. 1888 


ஆண்டு அறிக்கை 


எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு தத 


அரசு 


அரசன்‌ : - எண்‌ 


இடம்‌ 


உல ஊர்க்‌ கல்வெட்டு 
| 212 


: காந்திமதி அம்மன்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று வடக்கு மாளிகையில்‌ 
நடப்பட்டுள்ள தனிக்கல்‌... 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


த க [ன ன பன்‌ 5: 89 மு 


நட்ஸ்‌ ஆம்‌ ரஷ்‌ பூஸ்‌ டம்‌ பூம்‌ 
உ 192 & ஓ 


சிவமயம்‌ 
(௬௪௬௩) வரு மேஷ ரவி ௧௩ உ திருநெல்வேலி 
ஸ்ரீ காந்திமதி யம்மன்‌ கோவில்‌ 
பூருவ பக்ஷப்‌ பிரதோஷக்‌ கட்டளைவகை 
கோடக நல்லூர்க்‌ கிராமத்தில்‌ 
சர்வே 309 எண்‌. & ட௩ செண்டு 61ன்‌ வரும்படி 
யிலிருந்து பிரதோஷம்‌ ஒன்றுக்கு ரூ ௧௨ வவிதம்‌ 
ஷு ஒன்றுக்கு ரூ ௨௰௭ சிலவு செய்து நடத்தி வரும்‌ படிக்கு 
கீழே கண்ட புண்ணிய சாலிகள்‌ கிரையத்துக்கு 
வாங்கி விடப்பட்டது. 
தற்மகற்தா வீரவாகு பிள்ளை தாயார்‌ சிவகாமி 
அம்மாள்‌ செண்டு ௩௰க்கு ரூ ௩௱ரும 
சொக்கலிங்கம்‌ பிள்ளை மகன்‌ சங்கர றாம 
லிங்கம்‌ பிள்ளை ரூ௱ 


என்னாலும்‌ சில்லரையாக வரவும்‌ ௨௱ரும 


253 


16. 
ரசி 
18. 
19. 
20. 
al, 
22. 
23. 
24, 
25. 
26. 
கர, 
28. 
29. 
30. 
31. 
32. 


தெரிசனத்துக்கு வருகிற புண்ணியசாலிகள்‌ 
மேல்‌ கண்ட ரூ ௨வ'வம்‌ சரியாக சிலவாய்‌ 
வருகிறதா யென்பதை மேல்‌ பார்த்து 
வரும்படி பிறாத்திக்கிறேன்‌ அடியார்க்கடுமை 
சி.வ. பிரதோஷ மக றாசன்‌ பிள்ளை 

சிவா 
1090 ணு சித்திரை மீ” திருநெல்வேலி 
தென்பத்து அரசங்கால்‌ சர்வே 1356 
2வது லெட்டர்‌ டிஸ்மல்‌ 47ம்‌ கிருஷ்ணபக்ஷ 
ம்‌ பிரதோஷ வகைக்கு சிவசுப்பிரமணிய 
பிள்ளையவர்கள்‌ குமாரர்‌ பிரதோச சிவ 
மகறாச பிள்ளை யென்ற மகாதேவு விடப்‌ 
பட்டது. பெருமாள்‌ கோவில்‌ மேலரதவீதி 
வள்ளி நாயகம்‌ பிள்ளை யவர்கள்‌ ஸ்திரி 
ஆறுமுகத்தம்மாள்‌ வெள்ளி ரிஷபவா 
கன வகைக்கு வரவு ரூ. 300 சிவபெருமான்‌ 
திருவடியே சரணம்‌. 


254 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 190/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு 
அரசு உல ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ த்‌ எண்‌ | 213 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று மேற்கு மாளிகைத்தூண்‌ 
குறிப்புரை : அடிகள்‌ அரங்கன்‌ என்பவன்‌ தூண்‌ வழங்கிய செய்தி. 
கல்வெட்டு 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ 
2. அழ கனர 
3. ங்கனிடு 
4. வித்த கற்‌ 
5. றூண்‌ 


255 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 191/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-11ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : வட்டெழுத்து முதல்‌ பதிப்பு = 
அரசு : ல ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 214 
இடம்‌ : அம்மன்‌ கோயில்‌ கொடிமர மண்டப தரைப்பகுதி 


குறிப்புரை : கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. களக்குடி நாடு குறிக்கப்படுகிறது. 


தேவர்க்கு யா... 

களக்குடி நாட்‌... 

ற்றடிகள்‌ கீழ்‌... 

ல்லி உடய... 

செல்ல இருகலி... 

நி ணுச்சே வகரையு(ம்‌)... 
கல்‌ தடி இரண்டு... 

டி இரண்டு நி... 


ட்‌ 32 24 ௬ 7 109 5 


256 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 192/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ குலசேகரன்‌ எண்‌ | 215 
இடம்‌ : நெல்லையப்பர்‌ கோயில்‌ குபேரலிங்கம்‌ சன்னதி வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு, திருவாலவாய்‌ உடைய நாயனார்‌ கோயில்‌ என்று 


கோயில்‌ பெயர்‌ உள்ளது. மாறவர்மன்‌ குலசேகரன்‌ என்ற பாண்டிய 
மன்னன்‌ பெயர்‌ இடம்‌ பெற்றுள்ளது. நிலவிலை பிரமாணம்‌ பற்றிய 
செய்தியைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 


டம்‌ பட 
Eo 


தாகவும்‌ இது வல்லது... யாவ..... 

£ணியும்‌ கடவதன்றி எ(ம்‌) மிலிசைந்த விலைப்‌ பொருளெல்லாம்‌ வி 
கச்சலக்‌ கொண்டு விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த இந்‌ . . . 

ன மரமும்‌ கீழ்‌ ணோக்கின கிணறும்‌ மற்றும்‌ மெப்‌ பேர்‌ பட்டனவும்‌ ஊ 
ஈண்டு விற்று விலை பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ அவி நாசி (பண்டித) 
த்தின்‌ பெருமாளான ஐவேஸ்வர ஜம்பதலைக்கோலியேன்‌ 


ந்து இவை விக்கிரம பாண்டிய மாவலி வாண ராஜன்‌ எழுத்து சொக்கனாரான 
ஸ்ரீ கோமாறபன்மரான திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேகர தே 

சுதேசத்து... கோலிராமத்து ரவணகோத்தரத்து அவினாசி சண்டே 

சுர உடையார்‌ திருவாலவாய்‌ உடைய நாயனார்‌ கோயில்‌ பதியிலரில்‌ ந 


குன்றத்தூர்‌ தலைக்கோலியேன்‌ 


257 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 193/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு இல்லை 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு கி.பி. 13ஆம்‌ 
ஊர்‌ : திருநெல்வேலி நகரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை . - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 216 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று ஆகாசலிங்கம்‌ சன்னதி வடசுவர்‌. 


குறிப்புரை : மழவராயர்‌ என்ற அதிகாரி தான்‌ வழிபட்டு வந்த இறைவர்க்குக்‌ கொடுத்த 


தானம்‌. 


கல்வெட்டு : 


(ஊர்‌)வரி அந்தராயம்‌ உட்பட தேவதானம்‌ இறையிலியிட்ட படிக்கு 


ஐயன்‌ மழவராயர்‌ பூஜித்து உடையார்‌ திருநெல்வேலி யுடையார்‌ கோயி(ல்‌) 


1 

2 

3. ஆசிரிய லிங்கமாக எழுந்தருளி வித்த சொக்கனார்க்கு திருப்படி மாற்றுள்ளிட்டு 
4 


வேண்டு நிவந்தங்களுக்கு இரண்டாவது முதல்‌ அந்த ராயமும்‌ உழுதான்‌ 


குடியுக 


5.  ற்பூர விலை காரிய ஆராசியும்‌ வெட்டி பாட்டமு பஞ்சுபிலி சந்து விக்கிரகப்பேறு. 


(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


258 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 194/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : கொல்லம்‌ 665 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1490 
ஊர்‌ : திருப்புடை மருதூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 410/1916 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு து 
அரசு தம்‌ ஊர்க்‌ ரகக்‌, 
அரசன்‌ : - எண்‌ : 12 


இடம்‌ 


: நாறும்பூ நாரசுவமி கோயில்‌ மஹாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்ட நிவந்தங்களுக்கு விடப்பட்ட நிலம்‌ 


அதன்‌ எல்லைகள்‌ கூறப்படுகின்றன. 


கல்வெட்டு : 

1. கொல்லம்‌ சுறசுமரு வரு அற்பசி ௨௰க பூர்வபட்சத்து ஆதித்யவாரமும்‌ 
சித்தயோகமும்‌ பெற்ற அசுபதி நாள்‌ முள்ளி நாட்டுத்‌ திருப்புடை மருதூர்‌ 

2. உடையார்‌ நாறும்‌ பூங்‌ கொண்டருளிய நாயனார்ச்‌ சண்டேசுர அனு சிரகமாக 
கீழ்க்களக்‌ கூற்றத்துபிரம தேயம்‌ சீவல்லப மங்கலத்து மன்னனார்‌ ஆலயத்தில்‌ 

3. . வச்ச வகையில்‌ மார்த்தாண்டன்‌ வீர கேரளக்குட்டி உச்சி சந்தியா - கூட்டி 
நடக்கக்‌ கற்பித்த அமுதுபடி நானாழிக்கு தானமாக (ஆளுகுர) உதையமார்த்‌ 

4. தாண்டர்‌ நிலவிளைப்பற்றில்‌ தென்கரை வடகரை உட்படத்‌ தடி பல நிலம்‌ 
மாகாணி முந்திரிகை யில்கீ ழரை நாலாந்‌ தரத்துக்கு ஆண்டு (ஒன்று)க்குக்‌ 
கடமை உவாதி வினி 

5. (யோ) கம்‌உள்ப்பட்ட வகையிலும்‌ கொழுவார்த்தலும்‌ உள்ப்படத்‌ தரும்படி 
கற்பித்த கோட்டை இருபத்திரண்டுக்கும்‌ நாள்‌ ஒன்றுக்கு அமுதுபடி நானாழி 
(ஆகபூ) 

6. சையும்‌ நடத்தி இந்த சோறு நானாழியும்‌ (அல்லு)ப்‌ பாடக மா(த்தாண்டன்‌) 
வீரகேரளக்குட்டி நம்‌ வீதியில்‌ அறச்சாலை பாடும்‌ படிகற்பித்த 

7. தொண்டர்கள்‌ வசம்‌ நாள்தோறும்‌ குடுத்துப்‌ போதும்‌ படியும்‌ மேற்படி ஆண்டு 
மார்கழி மாதம்‌ பதினேழாந்‌ தேதி முதலுக்கு போ 

8. தும்‌ படி பிற்தோஷம்‌ தினம்‌, ஒன்றுக்கு அமுதுபடி குறுணி அறு நாழியும்‌ 


பண்ணியாரத்துக்கும்‌ கறியமு துக்கும்‌ மிளகமுதுக்கும்‌ உப்ப மிதுக்கும்‌ 
259 


10. 


LA, 


14 


13. 


னாழியும்‌ உட்பட... க்காப்பு நாழியும்‌ எண்ணை காப்பு உழக்கும்‌ (எள்‌) க்கும்‌ 
இலையமுது பத்தும்‌ அடைக்காயமுது 

சாத்துப்டடி (பத்து) மாகாணியும்‌ திருவிளக்கு எண்ணை உழக்கும்‌ தர() விளக்குக்கு 
எண்ணை உழக்காழாக்கும்‌ (ஆக) பிற தோஷந்‌ தோறும்‌ நடந்துபோ 
தும்படி கற்பித்து... டு இவ்வாண்டு மகாவியமும்‌ கணக்கு கட்டுக்‌ கெட்டி தந்த 
வகைக்கு இவனுக்கு அருளிய பாடுப்‌ பிறதோஷம்‌ ஒன்றுக்கு ஒன்று இருநாழி 
ஆக (பிற தோச நாள்தோறும்‌) இவன்‌ கற்பிர்ந பறைச்‌ சாலையில்‌ நீராகாரதுக்குக்‌ 
குடுத்துப்‌ போதும்‌ படியும்‌ (சாயங்காலத்தில்‌) நம்‌ சந்நியாதீபத்து 

க்கு கற்பூரம்‌.... மாறும்‌ படி நாள்‌ ஒன்றுக்குப்‌ பணிமாறு சூடன்‌ இடை இரண்டும்‌ 
மரிசாதியாக நடக்கிற (வகைக்கு) இதுக்குத்‌ 


திருப்புடைமருதூர்‌ க.எண்‌. 12 தொடர்ச்சி... 


14, 


15. 


16. 


Af 


18. 


19. 


20. 


பபா 


22. 


23. 


24, 


25. 


வம்முழக்குக்கு (கையில்‌) இம்மரிசாதி கற்பித்தப்பூசைகளும்‌ நடத்தி நா 
ளொன்றுக்கு அருளிப்பாடு சோறு நானாழிக்கும்‌ பிறதோஷந்தோறு 

ம்‌ அருளிப்பாடு சோறு இருநாழியும்‌ நீராகாரத்துக்கு மாத்தாண்டன்‌ வீர கேரளன்‌ 
குட்டி கற்பித்த தொண்டர்கள்‌ வசம்‌ குடுத்துப்‌ போதும்‌ 

ம்‌ படியும்‌ நம்‌ வாஸ்துவில்‌ நடுவில்‌ வீதியில்‌ மேல்‌ சிறகில்‌ இவனுக்கு விட்டுக்‌ 
குடுத்த மனைக்கு எல்லை ஆவதுகீழ்‌ எல்லை நடுவில்‌ 

தென்‌ மடல்‌ வீதிக்கு மேற்கு தென்னெல்லை ஆவுடைநயினான்‌ மனை ஆக 
(மு)ஞ்ச(ம) நயினான்‌ இருக்குற மனைக்கு வடக்கும்‌ மேல்‌ ௭ 

ல்லைநம்‌ குமாரன்‌ வீட்டு வளவுக்கு கிழக்கும்‌ வட எல்லை நம்மடப்பதி 
வேம்பத்தூரான்‌ மனைக்குத்‌ தெற்கும்‌ ஆக (இன்னான்‌) கெல்லை 

க்குள்‌ பட்ட மனையும்‌ நம்‌ குமாரன்‌ நமக்குக்‌ கோடநல்லூர்‌ கால்‌ போக்கில்‌ 
நல்லூர்‌ நஞ்(சை)யில்‌ நிலம்‌ நாலுமா அரைக்காணியும்‌ 

பச்சாற்றுட்‌ போக்கில்‌ சிங்கி குளம்‌ மேல்‌ கரைசடையன்‌ குளம்‌ உள்ளிட்ட பற்றும்‌ 
விட்டுத்‌ தந்து நம்‌ உச்சி சந்தியில்‌ மாத்தாண்டன்‌ 

பூசையாக கூட்ட நடக்க கற்பித்த வகையில்‌ மாத்தாண்டன்‌ வீரகேரளக்குடடி 
மரதாஸ்‌, பர உதிக்கு நாள்‌ ஒன்றுக்கு சோறு 

பதக்காக நாள்தோறும்‌ குடுக்கும்‌ படி இன்னாள்‌ முதல்‌ (ஆ) சந்திராதித்தவர்‌ 
ஸந்ததி பிரவேஸமே கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி 

க்குடுத்து கையாண்டு கொள்ளும்‌ படியும்‌ நாங்களும்‌ முடங்காமல்‌ நம்‌ தாணியர்‌ 
சோதித்துக்‌ கொள்ளும்படியும்‌ இம்மரிசாதி 

கற்பித்தமைக்கு இப்படிக்கு ஆதிசண்டே சுவரன்‌ எழுத்து இப்படிக்கு சீபண்டாரக்‌ 
நாராயணன்‌ சீதரன்‌ எழுத்து. 


260 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 195/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கி.பி, 995 
ஊர்‌ : திருப்புடை மருதூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ர்‌ ௭4 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ | 3 
இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ சண்டிகேசுவரர்‌ சன்னிதி கிழக்குச்‌ சுவர்‌ மற்றும்‌ வடக்குச்‌ 
சுவர்‌. 


குறிப்புரை : சோழநாட்டு பிடவூர்‌ நாட்டைச்‌ சார்ந்த அம்பலவன்‌ நிறாடி என்பவனுக்கு 
பாண்டி நாட்டு இயலாட்டி மங்கலத்தைச்‌ சேர்ந்த வடவாயத்துச்‌ 
சதுர்வேதிப்‌ பட்டன்‌ உள்ளிட்ட நான்கு பட்டர்கள்‌ நிலம்‌ விற்ற 
செய்தியைத்‌ தருகிறது. 
கல்வெட்டு : 
ஸ்வஸ்தி ஸ்ரீ காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்த கோ இராஜராஜகேஸரி 
பன்மர்க்கு யாண்டு ய ஆவது இவ்வாண்டு சோணாட்டு வடகரைப்‌ பிடவூர்‌. 
நாட்டுப்‌ பிடவூருடையான்‌ அம்பலவன்‌ நீறாடிக்கு இராஜ ராஜ வள நா 


டாயின பாண்டி நாட்டு பிரமதேயம்‌ இயலாட்டி மங்கல 


1 

2 

3 

4 

5. தது இயலாட்டி மங்கல முடைய வடவாகத்து 

6. ச்சருப்பேதி பட்டனும்‌ இவ்வூருடைய வடவாயகத்து விவா 

7. (தே)ணிச்‌ சருப்பேதி பட்டனும்‌ இவன்‌ தம்பி பற்பனாபனும்‌ இ 
8. வ்ஷூா கவிணியன்‌ தவம்பன்‌ வெம்ப சன்மனும்‌ இவ்னைவோ 

ட க்குடுத்த பூமியாவது இவ்வூர்‌ நெச்சி மடைவாய்க்‌ காலி 

10. லும்‌ இவ்வூர்‌ செம்மன்‌ வய(க்கினி) வயக்கலின்‌ கீழருகேய்‌ போன வா 
11. ய்க்காலாலுந்நீர்‌ பாஞ்சு நெல்விளையுந்‌ நிலத்துக்கு கீழெல்‌ 

12. லை திருப்படுமருதில்‌(பதி) கோயிலில்‌ நின்று தெற்கு நோக்கிய 


261 


13. 
14. 
45. 
16. 
17. 
18. 
19. 
20. 
க 
அல்ல 
23. 
24, 
25. 
26. 


லாட்டி மங்கலத்துக்கேய்‌ போந்த பெருவழிக்கு இவ்வழி மேக்கு 

நா)க்கிப்‌ போன வழிக்கு இசெம்மன்‌ வயக்கின வயக்கலுக்கு வ 

டக்கும்‌ மேலெல்லை தண்‌ பொருந்தத்துக்குக்‌ கிழக்கும்‌ வடவெ 

ல்லை திருப்படு மருதில்‌ தேவர்‌ பூமிக்குத்‌ தெற்கும்‌ இவ்விசைந்த பெருநா 
ன்‌ கெல்லையுள்‌ அகப்பட்ட நிலம்‌ மூன்றுமா இந்நிலம்‌ மூன்று மாவி(லி) 
ந்‌(த)திருப்படு மருதில்‌ தேவர்‌ தேவதானம்‌ வடமேல்‌ மூலை அரைமாநிலம்‌ 
நீங்கலாக நின்ற நிலம்‌ ஒருமாவரையும்‌ இந்நந்த சன்மச்‌ சருப்பேதி ப 
ட்டனேன்‌ நான்‌ பிறந்துடைய என்னோபாதி நிலன்‌ மாகாணியும்‌இ... 
ண்ச்சருப்பேதி பட்டனேன்‌ நான்‌ பிறந்துடையா என்னோ பாதி நிலம்‌ காணி 
முந்திரிகையும்‌ இவன்‌ தம்பி பற்பனாபனேன்‌ நான்‌ பிறந்துடைய என்னோ 
பாதி நிலம்‌ காணி முந்திரிகையும்‌ வேம்பன்‌ வேம்பி சன்ம 

னேன்‌ இவ்வூருடைய ஜாதவேதச்‌ சருப்பேதி பட்டன்‌ கிடந்துடை 
னாயிருந்த அரைமாவரைக்காணி நிலமும்‌ அவன்‌ பக்கல்‌ நான்த 


ன்ம தானம்‌ பெற்றுடையா யிருந்த இவ்வரை மாவரைக்‌ காணி 


திருப்புடைமருதூர்‌ க.எண்‌.3 தொடர்ச்சி... 


26. 
of, 
28. 
29. 
30. 
31. 
32. 


33. 
34. 
35, 


நிலமுமாக நிலன்‌ இருமாவரை இந்நில இருமாவரை நிலமும்‌ உ 

ண்ணில மொழிவின்றி விற்றுக்‌ குடுத்தோம்‌ இந்நந்த சன்மச்‌ சருப்‌ 

பேதி பட்டனும்‌ இபவா ணிச்‌ சருப்பேதி பட்டனும்‌ இவன்‌ தம்பி பற்ப 
னாபனும்‌ இவ்வெம்புன வெம்ப சன்மனும்‌ இந்நால்‌ வரும்பிட வூருடை 
யான்‌ அம்பலவன்‌ நின்றாடிக்கு இவ்விற்றுக்‌ குடுத்த எம்மிலி சைந்த 
விலைப்பொரு ளெல்லாங்‌ கைய்யிலேய்‌ அறக்கொண்டு இதுவேய்‌ விலை ஓலை 


யு(ம்‌) பொருட்செலவிவோலையுமாக விற்று விலையாவணப்‌ பொருட்‌ 
செலவோ 


லை செய்து குடுத்தோம்‌ இந்நந்தசனம்‌ சருப்பேதி பட்டனும்‌ இபவா 
ணிச்‌ சருப்பேதி பட்டனும்‌ இவன்‌ தம்பி பற்பனாபனும்‌ இவ்வெம்பச 
ன்மனும்‌ இந்நால்வோம்‌ மிடவூருடையான்‌ அம்பலவன்‌ நிமிடிக்கு இக 


262 


மிவிக்ர மகர்வாசினு இப்பரிசு விற்றுக்‌ குடுத்த க நினிய (யறிவேன்‌) 

.. வச்ரய்ய நெழுத்து இதி விதி நிமபுருஷோத்தமந்துவ 

(ஐ) இப்படி அறிவேன்‌ கரி(து) புறத்து ய க்நப (ட்ட) நெழுத்து விணி 
தழ சர்மன்‌ இப்படி அறிவே(ன்‌) இவ்வூர்ச்‌ (சே) ந்த சிரிதரனெமுத்து 
இப்படி அறிவேன்‌ திருப்புடை மருதில்‌ புரவரித்யந்‌ சங்கர நாராயணன்‌ 
ன்‌ மாதவ னெழுத்து இது விணி திம விந்த ஸ்வாமிஇது விணித 

வ அறு நவாதீ நர ஸோமஸந்நாராயண நர இதுமஸே... 


263 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 196/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 40 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கி.பி, 1308 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை வ 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ட ன 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ குலசேகரன்‌ எண்‌ | 5 
இடம்‌ : நாறும்பூநாத சுவாமி கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருக்காமக்கோட்டமுடைய நாச்சியார்க்கு ஒருவேலி நிலம்‌ கொடையாக 


அளிக்கப்பட்டதையும்‌, அதனை நான்கு பட்டர்கள்‌ ஏற்றதையும்‌ கூறும்‌ 


கல்வெட்டு. 
கல்வெட்டு : 
1. ஸஸ்வதி ஸ்ரீ தேர்‌ 
2. போலல்குல்‌ வார்‌ பூனு 
3. ம்‌ மணி வட முலை ந்‌ திருப்ப(£) 
4. வை திருமார்‌ பி லுமவனி 
5. ப்‌ பாவை வரைத்‌ தொளி 
6. லுங்கலை வளி தர மலராய 
7. த்‌ திலுந்துளி பிரியாதி 
8. னி திருப்பச்‌ செங்கோல்‌ நட 
9. ப்ப வெண்குடை நிழற்றக்கரு 
10. ங்கலி முருங்கப்‌ பெரும்புக 
11. ழ்‌ பரப்பக்‌ கானக்‌ கனல்‌ விழ 
12. க கடும்‌ புலிசேர மினம்போ 
13. வரைம்மிசை யோங்கமு 
14. ததிமிட்‌(ப) பனு வலும்‌ நான்ம 
15. றை முழுதும்‌ மேந்த வச்ச 


264 


16. டுயத்துடன்‌ விளங்க 

17. சிங்களவரை... 

18. லிங்கத்தே.... 

19. க எங்கு நிரா (ங்‌) கோசி... 

20. ருச்சாங்‌ னறுதிரு 

21. நெடுமுடி யேந்த.. 

22. யானையும்‌ வெஞ்சின்‌இ 

23. விளியுஞ்சென்‌... செரு... 

24. னன்‌ திறைமுறைகாட்டி தி 

25. ரூ புடை பொருந்தி விரிகதி 

26. ற்‌ கவரி வாசத்‌ தென்றலுமா 

27. (மை)யு மென்ன விச்சகனக 

28. ஈஸதத்தை தகை பெற விருந்‌ 

29. கிப்பகையர்‌ செட்டியோன்‌ 

கல்‌ - 2 5/1 

30. மாவேந்தன்‌ மான பரிபாலன குரல மாக்கு 

31. ங்‌ காலிங்கன்றன்‌ கணி மனமு முன்‌ மகிழ 

32, து களிப்பப்‌ பன்னூற்றூழீ வாழ கனச்‌ சென்னியில்‌ 
33. பெறச்‌ சூட்டிய மணிமுடி சூடிய பரபுர மன்னர்‌ படன 
34. ப்புயம்‌ பிரியாத்‌ கர கமல(ர)த்து வாக்காவிக்கணமுத 
35. வதில்‌ தவா ணுதல்‌ தெரிவம்‌ த(வி)ர்த்து முலகமுழுது 
36. டையாரோடும்‌ வீற்றிருந்தருளிய ஸ்ரீ கோமாற பந்‌ 
37. மரான திருபுவனச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீகு 

38. லை ஸே(க)ர தேவற்கு ௪௰வது ஸிம்ம நாயற்றுப்‌ 
39. பதின்‌ மூன்றாந்தியதியும்‌ பூர்வ பக்ஷத்து திதியையும்‌ 
40. திங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற அத்தத்து நாள்முள்‌ 

41. ளி நாட்டுத்‌ திருப்புடை மருதூர்‌ உடையார்‌ நாறும்‌ 
42. பூங்கண்ட நாயனார்‌ திருக்கோயில்‌ ஸ்ரீருத்ர மாஹேஸ்‌ 


265 


43. பவரரும்‌ ஸ்ரீ காரியஞ்‌ செய்வாரும்‌ தேவர்கன்மிகளு 

44. ம்‌ ஸ்ரீமஹேஸ்வரக்‌ கண்காணி செய்வார்களும்‌ இவ்‌ 

45. வனைவோமும்‌ பிள்ளை (வாரண கோ வரையர்‌ பேரால்‌ 
46. வாண கோ வரையச்‌ சதுவேதி மங்கலமென்று 

47. ஈம்‌ மேறு கூறு சபைக்குச்‌ சமைந்த காட்டூர்‌ தி 

48. யாகப்‌ பெருமாள்‌ திருநெல்வேலி உடையான்‌ பட்‌ 

49. டனுக்கும்‌ இக்குடி உடய பிள்ளை சவரி பெருமா 

50. ள்‌ பட்டனுக்குத்‌ திருக்கடவூர்‌ பொற்மதிக்குநா 

51. யன்‌ பெருமாள்‌ பட்டனுக்கும்‌ கோமடத்து கேசவ 

52. பட்டனுக்கும்‌ இந்நால்வருள்ளிட்ட ஸபையார்‌ 

53. க்கு காராண்மை பிடிபாடு பண்ணிக்‌ குடுத்த நத்‌ 

54, தமும்‌ நீர்நிலமுமாவது இந்நாயனார்‌ தேவதான 

55. ம்‌ இந்நாட்டு பிரமதேயம்‌ ஸ்ரீராஜராஜசதுவேதி 

56. மங்கலந்து ஆறாஞ்சேரியார்‌ பக்கல்‌ நம்பொன்‌ 

57. திட்டை அணைக்‌ கரைப்பற்று ஆதி சண்டேசுவரவி 

58. விலையாக தானம்‌ பெற்று திருச்சூலக்‌ கல்லும்‌ நாட்டி 

59. அனுபவித்து வருகிற நத்தத்துக்குப்‌ பெருநான்கெ 

60. ல்லையாவது நீ ழெல்லை எட்டாஞ்‌ சேரிக்‌ கரையில்‌ 
வேது கல்‌ 5/2 70. பெருமாள்‌ கோயில்‌ 
61. மேலைப்‌ பெ 4வது கல்‌ 5/3 

2. கு வழிக்கு கே 70(அ) சிங்கப்பெரு 

ட நு அதை 70(ஆ)மாள்‌ திருவிடை 
பண்‌ னைப்‌ அன்‌ 70(இ) யாட்டம்‌ நரசி(ங்‌) 
ட. ருதம்‌ வே 70(ஈ) கப்பல்லவரைய 
௯. நறுக்கு வடக்கு 70(உ) ன்‌ செல்கால்நீ 
67. ம்‌ மேலெல்லைமு ப்ள) அழ கம்புக்கு வி 
௭. ஆது வ்‌ 70(௭) ழக்கு வடவெல்‌ 
69. ய விண்ணக ரெம்‌ 


266 


70(ஏ) லை பெருவழிக்குத்‌ 

70(ஐ) தெற்கும்‌ இந்நா 

70(ஒ) ன்‌ கெல்லையில்‌ 

5வது கல்‌ 5/4 

71. திருச்சூலக்‌ கல்லு நாட்டின எல்லைக்‌ 

72. குள்பட்ட நத்தமும்‌ இந்த நத்தத்துக்கு க்ஷே 

73. த்ர மாக இந்நாட்டு அத்தாணி நல்லூர்‌ படைக்கா 
74. ரண (வர்‌) பக்கல்‌ முன்னாள்‌ ஆதி சண்டே வரவிலை 
75. யாகக்‌ கொண்டு அனுபவித்துப்‌ போந்து இந்நா 
76. யனார்‌ கோயில்‌ திருக்காமக்‌ கோட்டத்‌ தாளு 

77. டைய நாச்சியார்க்கு அமுதுபடி சாத்துப்படி 

78. உள்ளிட்ட நித்த நிமந்தங்களுக்கு இறை(யி) 
79. லி தேவதான மாக இந்நாயனார்க்கு மூ 

80. ன்றாவது முதல்‌ வரிநீங்கலாக ஸாஷன 

81. ஞ்‌ செய்தருளின திருமுகப்படியேகல்வெ 

82. ட்டின நிலம்‌ வடகரைச்‌ சாலைக்குளத்து நடு 
83. வில்‌ மடைப்போக்கில்‌ கிழ்‌ பால்புது (மடம்‌) ஒரு 
84, வேலி இந்நிலம்‌ ஒரு வேலிக்கு பெரு நா 

85. ன்‌ கெல்லை இந்நாட்டு மொய்ம்மாம்பூம்‌ 

86. பொழில்‌ எம்பெருமான்‌ திருவிடையாட்டத்‌(6) 
87. (த)ாட்டத்துக்கு மேற்கும்‌ தென்னெல்‌... 

88. ஈயனார்‌ முடைய நாயனார்‌ தேவதானத்துக்‌ 

89. (கு)ம்‌ அத்தாணி நல்லூர்‌ படைப்பற்றுக்கு 

90. வடக்கும்‌ மேலெல்லை மொய்ம்மாம்பூம்‌ெ 

91. பாழில்‌ எம்பெருமான்‌ திருவுடையாட்டத்து 

92. க்கு கிழக்கும்‌ வடவெல்லை ராஜ ராஜசது 


93. வேதி மங்கலத்துப்‌ பற்றுக்‌ கிழ கடை ஞா(னி) 
267 


94. ப்பற்றுக்கு தெற்கும்‌ இந்நான்‌ கெல்லையில்‌ 
95. திருச்சூலக்‌ கல்லுக்கு உள்பட்ட இந்நிலம்‌ ஒரு 
96. வேலியும்‌ இந்த நத்தமும்‌ வாணகோ வரையச்‌ ௪ 
97. து வேதி மங்கலத்து இந்நால்வர்‌ உள்ளிட்டஸ 
98. பையார்க்கு உடையார்‌ நாறு பூங்கண்ட நாய 
99. னார்‌ திருவிள்ளமான படி யாலே காராண்மை 
5வது கல்‌ 5/5 

1௦0. யாக சந்திராதித்த தவற்‌ செ(ல்‌) 

101. வதாக காராண்மைப்‌ பி(டி) 

102. பாடு பண்ணிக்‌ குடுந்தே(ா) 

103. ம்‌ இந்நாயனார்‌ கோயில்‌ 

104. ஸ்ரீருத்ர ஸ்ரீ மஹேஸ்வரரு(ம்‌) 

105. ஸ்ரீ காரியஞ்‌ செய்வாரும்‌ 

106. தேவர்‌ கன்மிகளும்‌ ஸ்ரீமா 

107. ஹேஸ்வரக்‌ கண்காணி செய்வ 

108. ஈர்‌ களும்‌ இவ்வனைவோ 

109. மும்‌ வாண கோவரையச்‌ 

110. துதி மங்கலத்து (ஸ) 

111. பையார்க்கு இப்படிகார(£) 

112. ண்மை பண்ணிக்‌ குடுத்த நில 

113. ம்‌ ஒரு வேலிக்கும்‌ இந்நாய 

114. ளார்‌ திருக்காமக்‌ காமக்‌ 

115. கோட்டத்தாளுடைய நா(ச்‌) 

118. சியார்க்கு அமுதுபடிசாத்‌ 

117. துப்படி உள்ளிட்ட நித்தல்‌ நி 

118. வந்தங்களுக்கு கடமை அந்‌ 


268 


119. 
120. 
LR 
122. 
123. 
124, 
125. 
126. 
127. 
128. 


தராயம்‌ பொன்வரி வினியோ 
(க)ம்மற்றும்‌ எப்பேர்‌ பட்டஇ 
றைகளும்‌ உள்பட நிலம்‌ ஒரு 
மாவுக்கு (ஓ)ல்‌ வென்றான்‌ கா 
(வால்‌) அளக்கும்‌ நெல்லு 
௩௰ கலம்‌ இந்நெல்லுமுப்‌ 

(தி)ங்‌ கலமும்‌ இறுத்து இந்‌ 
(நி)லம்‌ ஒரு வேலியும்‌ ஏற்றச்சு 
ருக்க முள்படி காராண்‌(மை) 
யாக அனுவிப்பார்களா 


(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


269 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 197/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 1341 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1204 
ஊர்‌ : திருப்புடை மருதூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 வ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : சடையவர்மன்‌ குலசேகரன்‌ எண்‌ | து.க. எண்‌. 6 
இடம்‌ : அம்மன்‌ சன்னதி தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மாவலி வாணாதிராயர்‌ மன்னன்‌ சடையவர்மன்‌ குலசேகர 
னிடம்‌ திருப்புடை மருதூர்‌ சுவாமிக்காக செய்த விண்ணப்பம்‌ 
தெரியவருகிறது. கல்வெட்டு முழுமையாக இல்லாததால்‌ செய்தி 
முழுமையாக இல்லை. 


கல்வெட்டு : 

1. ங்க த்த ன்ன மென்னடையவனி முழுதுடை 

2. ளிய ஸ்ரீகோச்சடைய பன்மராண திரிபுவனச்சக்‌ 

3. சேகர தேவற்கு யாண்டு பதின்‌ மூன்றாவதின்‌ யெதிர்‌ஒ 
4. சி மாஸம்‌ முள்ளி நாட்டுத்‌ திருப்புடை மருதூர்‌... 

5. ட நாயனார்‌ கோயிலுக்கு பிள்ளை மாவலி வாணதிர 

6 


வை மென்று நாயானாற்கு விண்ணப்பஞ்‌ செய்து உ(ள்‌) 


270 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 


198/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு கொல்லம்‌ 662 

ஊர்‌ : திருப்புடை மருதூர்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு) கி.பி. 1487 

ஆண்டு அறிக்கை | - 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 418/1916 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ ; - எண்‌ | 8 

இடம்‌ : அ/மி நாறும்‌ பூநாதர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 

குறிப்புரை : முள்ளிநாட்டு பிரமதேயத்துக்குட்பட்ட ஐந்து கோயில்களில்‌ இசைப்‌ 
பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கொடை பற்றிய செய்தி 
க்ஷறப்படுகிறது. 

கல்வெட்டு : 

1. அருளிச்‌ செயல்‌ முள்ளி நாட்டு பிரம்ம தே(ச)ம்‌ நயினார்‌ அழகிய நாயனார்‌ 


கோயிலிலும்‌ நயினார்க்‌ கையிலாயம்‌ உடைய 


2. நயினார்‌ கோயிலிலும்‌ திருப்புடை மருதூர்‌ நாயநார்‌ நாறும்‌ பூங்கொண்டு அருளிய 
நயினார்‌ கோயிலும்‌ 

3, அத்தாண நல்லூர்‌ நயினார்‌ ஆணைக்‌ காத்த பெருமாள்‌ நயினார்‌ கோயிலிலும்‌ 
ஆதச்சம்‌ நல்லூர்‌ நாயனார்‌ சிவே 

4. லி ஈச்சுரம்‌ உடைய நாயனார்‌ கோயிலிலும்‌ உள்ளிட்ட கோயில்களில்‌ 
பாரசைவரில்‌ நாறும்பூங்கொண்டான்‌ த 

5.  ஸண்டையுங்‌ காலும்‌ அழகியான்‌ வீரகேர(ள) விருந்தாரயன்‌ உள்ளிட்டாற்கு 
இக்கோயில்களில்‌ பிரதேசித்தூம்‌ ஆக நட்டுவி 

6.  த்துரங்களும்‌ தாளகிரிந்துரங்களும்‌ தாம்‌ செய்துமெ (இருந்த) அவர்களைத்‌ 
தவித்து அறுநூற்று அறுபத்து இரண்டாம்‌ 

7. ஆண்டு மாசி மாதம்‌ இரண்டாம்‌ தியதி முதல்‌ இக்கோயில்களில்‌ 
நட்டுவித்துரங்களும்‌ தாளகிரித்துரங்களும்‌ ௭ 

8. ங்களுக்குக்‌ காணி ஆட்சை ஆக முப்பது விட்ட முழம்‌ தூமும்‌ செய்து கொண்டு 


இவ்வகைக்குப்‌ பழையபடி 


271 


10. 


1, 


12. 


13. 


14. 


யே உள்ள உடைமையும்‌ பற்றிக்‌ கொண்டு போதும்படி மேற்படி ஆண்டு 
மேற்படி மாதம்‌ இரண்டாம்‌ தியதிக்‌ (குடு) 

பித்த அளவுக்கு தாங்களும்‌ இம்மருயாதியிலே 

இத்தனையிட்ட பாடாக இவ்வகைத்‌ துரங்களும்‌ காணி ஆட்சை ஆக 

முப்பது வட்டமும்‌ கையாண்டு கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொண்டு ஆ- 
சந்திராதித்தர்‌ வலசந்ததிப்‌ பிரவே ம) 

கையாண்டு தூங்களும்‌ இந்நாயனார்‌ கோ...ணடு பழைய படியே உள்ள 
உடைமையும்‌ பற்றிக்‌ 

கொண்டு போதும்‌ படியும்‌ கற்பித்தமைக்கு (இ) து தரவாகும்‌ பாற்க இப்படிக்க 
சுந்தர விக்ரமன்‌ எழுத்து. 


272 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 199/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1051 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ கி.பி. 1876 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 ௯ 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 1௦ 
இடம்‌ : அ/மி நாறும்பூ நாதர்‌ கோயில்‌ மகா மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ வாசல்‌ 


தெற்கு. 


குறிப்புரை : கல்வெட்டு பெரிதும்‌ சிதைந்தும்‌ முற்றுப்பெறாமலும்‌ உள்ளதால்‌ 


செய்தியை அறிய முடியவில்லை. 


கல்வெட்டு : 


3, 


ஹஹிஸ்ரீ கொல்லம்‌ சருயக ணு சித்திரை மாதம்‌ 

முள்ளி நாட்டுத்‌ திருப்புடை மருதூர்‌ உடையார்‌ 

நாறும்‌ பூங்கொண்டருளிய நாயனார்க்கு சித்திரை மாதத்தில்‌ 
திருநாள்‌ நடந்து போதும்‌ 


ஒன்று விழுக்கா................... 


1: வரகவி திருவுலாபபஞ்செய்து திருப்படிக்குடை 
செவித்து வகையில்‌ நயினார்‌ பண்டாரக்‌ கணக்கின்படிக்‌ குபடி இரட்‌ 


நடுப்புரக்‌ குடை செவித்த வகைக்கு பரிவட்டம்‌ இருக்கும்‌ வகையில்‌ நீக்கிந்து 
உள்ள சிலவாயுள்ளது நடக்கும்‌ படியும்‌ கற்பித்த படிக்கும்‌ இட்டு கொண்ட 
ய ம்‌ கொண்டு சமக ஸ்‌ சித்திரை மாதத்தில்‌ ஆசந்திராதித்தவற்‌ 
ப்பிறவேசம்‌ நடந்துபோதும்‌ படியும்‌ கயிலாம்‌ நமஸ்ரீவாய 

273 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 200/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : கொல்லம்‌ 662 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1487 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 414/1916 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 ௮ 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு | 
அரசன்‌ : - எண்‌ : 11 
இடம்‌ : நாறும்பூநாதசுவாமி கோயில்‌ மாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : அமுதுபடி, சாத்துப்படி, விளக்கு எண்ணெய்‌ ஆகியவற்றுக்காக 


தேவதானமாக விடப்பட்ட நிலம்‌, அதன்‌ எல்லைகள்‌ இக்கல்வெட்டில்‌ 
கூறப்படுகின்றன. 


கல்வெட்டு : 


1. 


அருளிச்‌ செயல்‌ ஸ்வஸ்தி ஸ்ரீ கொல்லம்‌ சுரசும௨ புரட்டாசி மாதம்‌ ௨௨ தீ அமர 
பக்ஷத்துத்தமியும்‌ செவவாய்க்‌ கிழமையும்‌ பெற்ற 

மிறுக சீரிஷத்தின்‌ நாள்‌ முள்ளி நாட்டுத்‌ திருப்புடை மருதூர்‌ நாயனார்‌ நாறும்‌ 
பூங்கொண்டு அருளிய நாயினார்‌ கோயிலில்‌ தேவகன்மிகளுக்கு மேற்படி 
நயினார்க்கு கரமும்‌ காராண்‌ 

மையும்‌ உட்பட தேவதானம்‌ ஆக வீட்டுக்‌ குடுத்த இராச இராசச்‌ சதுற்வேதி 
மங்கலம்‌ வடகீழ்‌ பிடாகைப்‌ பற்றில்‌ ஆயப்பான்‌ குளத்துக்குடர்‌ புரவுக்கும்‌ 
எல்கையா 

வது கீழ்‌ எல்லை கோண(த)ங்‌ குளத்து அகம்பில்‌ மருதும்‌ சூலமும்‌ இட்ட 
எல்லைக்‌ கல்லுக்கு மேற்கு தென்‌ எல்கை பிள்ளையார்‌ குளத்து அகம்புக்கு 
வடக்கு மே 

ல்‌ எல்கை சேந்த(ன்‌) குளப்பற்றுக்கு கிழக்கு வடஎல்லை புதுக்குளப்பற்றுக்கு 
தெற்கு அக இன்னான்கு உட்பட்ட குளமும்‌ பெற்பட்டே, 

குளத்தின்‌ கீழ்‌ நாலு வரிசை கடமை கொண்டு போதும்‌ நிலம்‌ இருபத்து இரண்டு 
மாவும்‌ தோட்டக்‌ கூறும்‌ (௧) ரமும்‌ காராண்மையும்‌ உட்படக்கை. 


274 


10. 


11, 


12. 


13. 


14. 


15. 


16. 


யாண்டு கொள்ளும்படி இன்நயினார்க்கு சாத்துப்படிக்கு விளக்கு எண்ணை 
உட்பட்ட வகைக்கும்‌ திருநந்த வனத்துக்கும்‌ விட்டுக்‌ குடுத்த நடுவில்‌ கரைப்ப 
பற்றில்‌ கிழ்‌(க்‌) கடை 

ஞாலிக்கு எல்கை ஆவது கீழ்‌ எல்கை தண்‌ பொருந்த பேராற்றுக்கு மேற்கு 
தென்‌எல்லை அத்தாணி நல்லூர்‌ தோணித்‌ துறையில்‌ நின்றும்‌ சாட்டுப்‌ 
பற்றுக்குப்‌ போகிற பெருவழிக்கு. 

வடக்கு மேல்‌ எல்கை புத்தூர்ப்‌ பற்றில்‌ வயல்‌ கூற்றுக்கும்‌ கடனை ஆற்றுக்கும்‌ 
கிழக்கு வடஎல்கை கடனை ஆற்றுக்குத்‌ தெற்கு ஆக இன்னான்‌ கு எல்கைக்கு 
உட்பட்ட விளைக்‌ 

கூறும்‌ மாவடை மரவடை கொழுந்துங்‌ கடமை செக்கு இறை தறிக்கடமை 
பட்டடை தரகு உள்ளாயம்‌ உட்படவகையும்‌ ஆக உள்ளது மேல்படி ஆ 
ண்டு கார்முதலுக்குக்‌ கரம்‌ காராண்மையும்‌ உடன்‌ மற்றும்‌ நாம்‌ கொள்ளும்‌ 
கொள்முறைப்பாடு எற்பேற்‌ பட்டதும்‌ கூட ஆசந்திரதித்தவல்‌ செல்வது ஆக 
கல்லிலும்‌ செம்பிலு 

ம்‌ வெட்டிக்‌ கையாண்டு பூசையும்‌ திருப்பணியும்‌ குறைவு அ(ற) நடத்திக்‌ 
கொண்டு போதும்படி மேற்பப்படி ஆண்டு மேற்படி மாதம்‌ இருபதாந்தியதி 
மேற்ப. 

டி ஆற்றுப்‌ போக்கு ஆயப்பிள்ளை புத்தூரில்‌ புதிய இடத்தில்‌ நாம்‌ வீடாய்‌ 
இருந்து கற்பித்தேம்‌ தாங்களும்‌ இன்னாள்‌ முதல்‌ இவ்வகை ஆக உள்ள 
தேவதானமும்‌ இவ்வளை 

கூறும்‌ மாவடை மரவடை கொழுந்துக்‌ கடமை செக்கு இரை தறிக்‌ கடமை 
பட்டடை தரகு உள்ளாயம்‌ உட்பட்ட வகையும்‌ முதல்‌ ஆக கை கொண்டுபூ 
சையும்‌ சாத்துப்‌ படி திருவிளக்கு எண்ணை உட்பட்ட வகையும்‌ திருப்பணியும்‌ 
குறைவு அற நடத்திக்‌ காண்டு போதும்‌ படியும்‌ கற்பித்தமைக்கு 

இது தரவாகும்‌ இவை கணக்கு சுந்தர விக்கிரமன்‌ எழுத்து- 


275 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 201/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு த... 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1300 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 417/1916 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு உ ௬௬ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு] 
அரசன்‌ : குலசேகர பாண்டியன்‌ எண்‌ - 13 
இடம்‌ : அ/மி நாறும்பூ நாதர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ நந்தாவிளக்கு எரிக்க 35 பணம்‌ பெற்றது 
கூறப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாற பன்மரான திரிபுவனச்சக்ர 
2. வத்திகளெம்‌ மண்டலமுங்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலசெ 
3. கரதெவற்கு யாண்டு ௩௰௨ வது மீன நாயற்று 
4.  அமரபக்ஷது ஏகாதசியும்‌ வியாழக்‌ கிழமை 
5. யும்‌ பெற்ற அவிற்றத்து நாள்‌ முள்ளி நாட்டு 
6.  த்திருவுடைமருதூருடையார்‌ நாறுபூங்‌ 
7. கொண்டை நாயனார்‌ கோயிலில்‌ ஸ்ரீ ருத்ரமா 
8. ஹெசுரக்கும்‌ ஸ்ரீ காரியம்‌ செய்வார்களுக்கு 
9. ம்‌ தெசாந்திரித பஸ்விக தவ ளுக்கும்‌ இந்‌ நாயனார்‌ கோ 
10. யிலில்‌ சிவபிராமண ரொம்‌ பிடிபாடுப 
11. ண்ணிக்‌ குடுத்த பரிசாவது இந்நாயனார்‌ கோயில்க 
12. இந்நாட்டு சுந்தரபாண்டிய சதுர்வேதி மங்கலத்து 
13. செஞுலூர்‌ தில்லை நாயகன்‌ தேவருளின பட்டர்ப 
14. ககல்‌ திருநந்தா விளக்குக்கு நாங்கள்‌ கைக்கொ 
15. ண்ட ப- ௩யரு இப்பணம்‌ நாறும்‌ பூங்‌ கொண்டு பேரில்‌ 


276 


16. 
டர 
18. 
19. 
20. 
ட 
கல 
23. 
24. 
25. 
26. 
af, 
28. 
29. 


31. 


முட்டாக நாளொன்றுக்கு நித்தம்‌ ஒரு திரு நுந்தாவி. 

எக்கு அருபிரசாதம்‌ முட்டாமல்‌ இட்டு பொவோம 

கவும்‌ முட்டில்‌ வயிப்பம்‌ ப்ராசித்த மும்‌ பண்ணிவி 

தது திருநுந்தா விளக்கு மட்டு பொரு வோமாகவும்‌ இப்‌ 

படி செய்யுமிடத்து இத்திரு நுந்தா விளக்குமுட்‌- 

பல சந்திரரதித்தவல்‌ செல்வதஞிகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ குடுத்தோம்‌ எழுபங்கில்‌ ஸ்ரீவப்‌ பிராமண ரொம்ஸ்ரீ 
ருத்ர மா கெஸ்வரர்‌ ககுஉ ஸ்ரீகாரியஞ்‌ செய்வார்க்ளுக்‌ 
கு தேசாந்திரி தபஸ்விகளுகும்‌ இவை வீர வினொபட்ட 

ன்‌ எழுத்து இவை பூராமஹெஸ்வர பட்டடனெழுத்து இவை 
விக்ர மாண்டிய மழவராயனெழுத்து இவை குல 

செகர பட்டனெழுத்து இவை முவாயதாய பட்டனெ 

ழுத்து இவை தியாகவினொத பட்டனெழுத்து இவை 

வை திருச்சிற்றம்பல பட்டன்‌ எழுத்து இவர்கள்‌ 

சொல்ல இவேடு வெட்டினென்‌ இவை 

வீரபாண்டிய து வாசியன்‌ எழுத்து ப அச 


277 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 202/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 254 

வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : 

ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | = 

எழுத்து : வட்டம்‌ முதல்‌ பதிப்பு : 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : மாறஞ்சடையன்‌ எண்‌ | 18 

இடம்‌ : கன்னிமூலை திருச்சுற்று மாளிகைப்‌ படிக்கட்டு 


குறிப்புரை : திருப்படுமருதில்‌ ஆழ்வார்க்கு விளக்கு எரிப்பதற்காக தினம்‌ ஆழாக்கு 
நெய்‌ அளப்பதற்காக இருபத்தைந்து ஆடுகள்‌ தானமாக வழங்கப்பட்ட 
செய்தியைத்‌ தருகிறது. 

கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்தி ஸ்ரீ்ரீ கோமாறஞ்‌ சடையற்க்கு யாண்டு ௨ இதனெதிர்‌ ௪ இவ்வாண்‌ 

2. டு முள்ளி நாட்டு திருப்படு மருதில்‌ ஆழ்வார்க்கு திருநெல்வேலிக்குடி 

3. (மாந்தன்‌) இவன்‌ வீரன்‌ எலி(ணி)தன்‌ மணவாட்டி மூவேந்த பைந்‌(து) பி(யை) 

4. ய்ச்‌ சாத்தி வைய்ச்ச திருநொந்தா விளக்கு ஒன்றிதனுக்கு நியதம்‌ ஆழாக்‌ 

5. கு நெய்க்கு வைச்ச சாவா மூவாப்‌ பேராடு...௨௰௫ இரு வந்தஞ்சும்‌ கொண்டு 

வட்ட. 


278 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 2038/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 

வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : சுகாந்தம்‌ 1421 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ கொல்லம்‌ 740 கி.பி. 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை . 419/1916 


எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு |: 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு] 

அரசன்‌ : எண்‌ : 19 
இடம்‌ : நாறும்பூநாத சுவாமி கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கொல்லம்‌ ஆண்டும்‌ சகாப்தம்‌ ஆண்டும்‌ இணைந்து வரவில்லை 


பொருள்‌ தெளிவாகச்‌ சொல்லப்படவில்லை. ஒருகாலத்தில்‌ பொறிக்கப்‌ 
பட்ட கல்வெட்டை திருப்பணியின்‌ போது பிரதி எடுத்து வெடடியதாகத்‌ 
தெரிகிறது. தேவரடியாள்‌ பெண்ணுக்கு நிலம்‌ வழங்கப்பட்ட 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 

1.  சுபமஸ்து சர்வலோக சமுற்‌ (பக்கத்து) சங்ஙாரகாரணம்‌ சாதன 

2. ம்‌ சாசுவதம்‌ சம்போற்பாற்‌ சுண்டரேத்து ஆதி சண்‌ டேச்சுர... 

3.  நகம சகாத்தம்‌ சச௱௨உ௰க இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ எ௱௪௰ 
மாசி(மீ) ம.௨ 

4. பூர்வ பக்கத்து நவமியும்‌ சுக்கிரவாரமும்‌ வராகக்‌ கரணமும்‌ விறகம்ப யோகமும்‌ 

5, பெற்ற மிருகசிருஷத்து நாள்‌ அடியாள்‌ காளத்‌ தினாத மாணிக்கத்‌ தாளுக்கு சன்டே 

6.  ச்சுரப்‌ பிறமாணம்‌ எழுதிக்‌ குடுத்த படி நம்பன்‌ திட்டையான்‌ நாறும்பூங்‌ 

7. கொண்டநல்லூர்‌ பற்றில்‌ அங்கயற்கண்ணி கங்கூறு... 

8. கற்பக நயினான்‌ வகை அய்ய நயினான்‌ கடைக்குட்டி. 

9. வகை ஆற்றங்கரை ஊகவி (கூ) வளத்து ஆண்டு கொண்டான்‌ தன்னை பெற்ற 

10. வகை சவகை னால்‌ பவும்‌ சோறுயிரு நாழியும்‌ இன்னாள்‌ முதல்‌ 

11. சந்ததிப்‌ பிறவேசமே சறுவ மானியமாக கையாண்டு கொள்ளும்‌ படி 

12. க்கு நம்‌(அஹத்து) காரியஞ்‌ செய்யும்‌ பெரும்‌ கன்மிகள்‌ லிணக்‌ கம்மாய்‌ 

13. கூடிஎடுத்து படிக்கு ஆசந்திரதார (வி)ர்‌ சந்ததிகப்‌ பிறவேச மேகல்லிலு(ம்‌) 

14. செம்பிலும்‌ வெட்டிக்‌ கையாண்டு கொள்ளூ... பாற்கவும்‌ 

15. சித்தம்‌ அனுமதம்‌ ஆதிசண்தடேசுவர சுபமஸ்து. 


279 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 204/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 244 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 712 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ கி.பி. 1537 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 419/1916 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1௮ 
அரசு : வேணாடு ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : வீரஉதமார்த்தாண்டன்‌ எண்‌ : 24 
இடம்‌ : அ/மி நாறும்‌ பூநாதசாமி கோயில்‌ வளாகம்‌ அம்மன்‌ சன்னதி மகாமண்டபம்‌ 
கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கோயிற்கணக்கர்க்கு சுவந்தரம்‌ கொடுத்தது பற்றிய கல்வெட்டு. 
கல்வெட்டு 
1. அருளிச்‌ செயல்‌. 
த்‌ லமேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ 712 வரு 
ப தத்‌ கன்‌ ட சங்கரநாராயண 
4. றுமண்‌ கொண்ட பூதள வீர ஸ்ரீ வீரு உதைய மா 
5. ர்தண்ட வர்மன்‌.......சதைய வா 
6. ரம்‌ பெருமான்‌ பெருமானுக்கு முள்ளி நா 
7. ட்டு திருப்புடை மருதூர்‌ உடையார்‌ நாறும்பூங்‌ 
8. கொண்டருளிய நயினார்‌ கோயிலில்‌ (எ) யண 
9. நாத கணக்குக்‌ காணியாட்சை யாக ஆ சந்தி 
10. ராதித்தவற்‌ சந்தப்‌ பிறவேச மே கல்லிலும்‌ செம்‌ 
11. பிலும்‌ வெட்டிக்கணக்கு எழுதிக்‌ கொண்டு ள்‌ ளபடி உடமையும்‌ சுவாந்திரியமும்‌ 
ப்‌. 
12. ப. போதும்‌ படி ஏழு நூற்று இருபத்து இர 
13. ண்டு ஆவணி மாதம்‌ பத்தாம்‌ தேதிக்கு...ம 
14. ௬ துனில்‌ நாயனாருக்கு....... 
15. கு தி கும்ப்பரா கணக்கு தீர்த்துக்‌ 
16. கொள்ளும்டடியும்மாக... 


280 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 

மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : அம்பாசமுத்திரம்‌ வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 

அரசு தய ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : - எண்‌ | 

இடம்‌ : நாறும்பூநாதர்‌ கோயில்‌ கும்பாபிஷேகக்‌ கல்வெட்டு 


குறிப்புரை : கொடிக்கம்பம்‌ லிங்கம்‌ புதிதாக ஸ்தாபித்தது. 
கல்வெட்டு : 


1. 1074ம்‌ வரு தை மீ” யஉக்கு 

2. 1899ம்‌ ஹ்‌ ஜெனவரி 22 

3. ஆதி வாரம்‌ உரோகிணி நக்ஷத்திரம்‌ 
4. கும்பலக்கணமுங்‌ கூடிய சுபதினத்தில்‌ 
5.  புடார்ச்சுனஸ்‌ தலமென்ற 

6. இத்திருப்புடை மருதூரில்‌ 

7. ஸ்ரீ கோமதி யம்பா ஸமேத 

8. ஸ்ரீ பூடார்ச்சு நேஸ்‌ பரர்‌ சன்னிதானத்தில்‌ 
9.  பிரமபாகம்‌ முளம்‌ களு (1%)* 

10. விஷ்ணுபாகம்‌ முளம்‌ (19%) 

11. ருத்திரபாகம்‌ முளம்‌ ய௬ வும்‌ (16) 
12. ஆக சிர்பமுளம்‌ (196) உள்ள 

13. முந்தியது ஜஸ்தம்பம்‌ 

14. ஜீரணப்‌ பட்டிருந்ததை 

15. உத்தியாபனஞ்‌ செய்து 

16. பிரமபாகம்‌ முளம்‌ (178) 


281 


205/2005 


கொல்லம்‌ 1074 
கி.பி. 1899 


24 


AF. 
18. 
19. 
20. 
4 
22. 
23. 
24, 
25. 
26. 
27. 
28. 


விஷ்ணு பாகம்‌ முளம்‌ உவ (29%) 
ருதிரபாகம்‌ முளம்‌ (16%) ய௬ ளூ5 
ஆகச்‌ சிற்பபமுளம்‌ (21%) ௨௰௧க இ 
வேறு புதிதாய்‌ 

துஜஸ்தம்பம்‌ நிர்மாணஞ்‌ செய்து 
பிரதிஷ்டித்து 

கும்பாஷேகம்‌ 

சிறப்பாக நடந்தருளப்‌ பெற்றது. 
ராமசுப்பய்யர்‌ 

சுப்பய்யர்‌ 

சேதுராமலிங்க பிள்ளை 


தர்மகர்த்தாகள்‌. 


பின்னங்கள்‌ எழுத்தால்‌ உள்ளன. அவை எண்ணால்‌ தரப்பட்டுள்ள 


282 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி 
வட்டம்‌ : சேரன்மாதேவி 

ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ 
மொழி : தமிழ்‌ 


எழுத்து : தமிழ்‌ 
அரசு க 
அரசன்‌ : - 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


முதல்‌ பதிப்பு 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


இடம்‌ : தாமிரபரணி ஆற்றங்கரை கல்‌ மண்டபம்‌. 


கல்வெட்டு : 


வை தாண்ட மண்டலமென 


சு 4 0 ளெ. 3 59 ட த்‌ அர 


ண்‌ மங்கையர்‌ வள வை வ 


ம்பம்‌ பூட்‌ 
NH 5 


தா சேவைதான்‌ உ 


மாளவநகர்‌ வாழ காத்தவன்‌ வ 


தொண்டை வள நன்னாடன பூவ 
லளி சாந்தார்‌ நடு கருங்‌ கருவூர்‌ 
னாரிடத்தெ தாயந்‌ஒதஏாகர்‌ சதாசே 


தொண்டை வளநாடன்வித்து 
மான கொண்டலிடைய காத்த 


£ன்‌ குமார்‌ வெண்ணடிசை யெ 


டுக நாதன்‌ சிவன்‌ பாத தங்கியச 


டுகன்‌ வித்து மான நாவல்‌ ரெண்‌ 


283 


| 


i 


206/2005 


27 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 207/2005 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு ல 
வட்டம்‌ : வரலாற்று ஆண்டு கொல்லம்‌ 938 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ கி.பி. 1763 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு பது 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ ; - எண்‌ | 28 
இடம்‌ : தாமிரபரணி ஆற்றங்கரை கல்மண்டபம்‌ 
கல்வெட்டு : 
1. 9388ம்‌ ஹு வைகா 
2. சிமீ16 தீ சோறவன்‌ 
3. மாதேவி ஆர்னால லெட்‌ 
4, சுமி நரசிங்க தீட்சதீ 
5. ரவர்கள்‌ மீனாட்சியம்மா 
6. ள்‌ குமார்‌ ராச கோபால்‌ 
7. சோமாசி யாரவர்கள்‌ 
8. புண்ணியம்‌ நாறும்பூ 
9. னாத சுவாமிக்கு தை 


10. பூசத்துக்கு எதிர்‌ 


11. வைத்த மண்டபம்‌ 


284 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 208/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 24 

வட்டம்‌ : அம்பாசமுத்திரம்‌ வரலாற்று ஆண்டு : ௮ 

ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 2. 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு f= 

அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ ; - எண்‌ | 29 

. இடம்‌ : தாமிரபரணி ஆற்றங்கரை கல்‌ மண்டபத்‌ தூண்‌ 

கல்வெட்டு : 


பங்குனி மீரு தி 
ஸ்ரீமந்‌ கிட்டி 
ணப்ப நாயக்‌ 
கா அய்யன்க 


1 
2 
3 
4 
5.  பாரியத்து க்குக 
6 
7 
8 
9 


ததரர்‌ 
ன்‌ பிர 
மநய 
யினா 
10. முதலி 
11. யாரின்‌ 
12. வப்பி 
13. தந்மன 
14. நநைத 


285 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 209/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : சகாப்தம்‌ 1817 
வட்டம்‌ : சேரன்மாதேவி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 871 
ஊர்‌ : திருப்புடைமருதூர்‌ கி.பி. 1695 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 415/1916 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ்‌ 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு | 
அரசன்‌ : - எண்‌ : 34 
இடம்‌ : நாறும்பூநாத சுவாமி கோயில்‌ மகா மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கோவில்‌ பூசைக்காகக்‌ கொடுக்கப்பட்ட நிலதானம்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 

கல்வெட்டு : 

1. உ சகாத்தம்‌ சகாய க்கு மேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ அ௱எ௰க வரு ஆடி 
மீ” மக தி சுக்கில பட்சத்தில்‌ தசமியும்‌ சுபயோக சுபகரணமு...ந்த அனு(ச) 
நட்செத்‌ 

2. திரத்தில்‌ நா(ம்‌) செய்த கண்டேசுர பட்டையமாவது உடையார்‌ நாறும்‌ 
பூங்கொண்டருளிய தம்பிரானார்‌ கோவில்‌ பூசை நடக்கும்‌ படிக்கு மேல்க்கரை 
கயி(ட்டா) ௧ பரிவர்த்தனை இலுப்பை குறிச்சி விட்‌ 

3. டு குடுத்தோம்‌ வேங்கடாத்திரி நாயக்கரய்யன்‌ அவர்கள்‌ தினசரி வெங்கய்ய 
பட்டன்‌ அவர்கள்‌ அனந்தபற்பனாத பிள்ளையவர்கள்‌ அட்ட(வ)ணை 
கற்ணிக்கும்‌ பிள்ளை மாருக்கும்‌ புண்ணியமாக பறிவர்‌ 


4. (துனை சண்டேர்சுர பட்டையம்‌ 


286 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 210/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : நான்குநேரி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1061 
ஊர்‌ : விஜயநாராயணம்‌ கி.பி, 1886 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு நடக 
அரசு உ ௯ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : - எண்‌ | 1 
இடம்‌ : அ/மி மனோன்மணியீஸ்வரர்‌ கோயில்‌ முதற்திருச்சுற்று தெற்குப்‌ 
பகுதியில்‌ நடப்பட்ட கல்‌. 
கல்வெட்டு : 
1. சிவமயம்‌ 
2. சமக ணி ஆனி மீ” 
3... .... விஜய நாராய 
4. ணம்‌ சதி ஸ்ரீ மநொ 
5.  மணியீஸ்பரர்கோம்‌ 
6. வில்‌ பிறதோஷம்‌ 
7. அர்தக்ஷாம பூக்ஷை 
8. க்கட்டளை செண்ப 
9. க மண்ணார்‌ பிள்ளை புத்திர 
10. ன்‌ ஸ்ரீகாசி வாசிகு 
11. மாணியரால்‌ அடி 
12. யிற்‌ கண்ட சொத்து 
13. கள்‌ தானஞ்‌ செய்ய 
14. பப்பட்டது சின்னதம்பிரான்‌ 


287 





2 ! | i 
Ke 
218 2 





29. இறபித்‌ திரை 





3. லள வடியில பலப்‌ 


ங்குவ ஆலடி கிணற்‌ 
று துலா படியில்‌ 


31. 


32. 


படி 1 பங்கு வண்‌ 


33. 


னை ஊறிடை 
யிலதியும்‌ 


34, 


35. 


288 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 211/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : நாங்குநேரி வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 884 
ஊர்‌ : விஜயநாராயணம்‌ கி.பி. 1709 
மொழி : தமிழ்‌ - இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு 1 ச 
அரசு : மதுரை நாயக்கர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : விசயரங்க சொக்கநாதர்‌ எண்‌ | 2 
இடம்‌ : விசயரெங்கசொக்கநாதர்‌ காலத்தில்‌ கட்டப்பட்ட கலிங்கு பற்றிக்‌ கூறும்‌ 


கல்வட்டு மிருகான்‌, இப்ராகிம்‌ கான்‌, தாவூத்கான்‌ ஆகிய இஸ்லாமியப்‌ 


படைத்‌ தலைவர்கள்‌ பெயர்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


கல்வெட்டு 3 
P-1 

1. சறுவதாரி ன 4 

2. அ௮௱அம௰. ஷ்‌ தை மீ ௰௬௨ 5 

3. திங்கள்‌ கிழமை 6. 

4. யும்‌ கிறிதிகையு 7. 

5. ம்‌ சதைய நட்‌ 8 

6. செதிரமுசுப 9 

7. யோக சுபகர 10. 
8. ணமும்‌ பெற்ற நாள்‌ 11. 
9. ச்‌ செய்த கலுங்கு 12. 
11. விசைய ரெங்க சொ (5. 
12. க்கனாத நாயக்கர்‌ 14. 


5-2 AS, 
1. அவர்கள்‌ புண்‌ 
2. ணியமாகவும்‌ ப்‌ 


3. மிசிரு கான்பா 2. 
289 


யி அவர்கள்‌ 


தம்பி இபுராமு 


கான்‌ பாயி அவ 
ர்களுக்குப்‌ புண்‌ 
ணியமாகவும்‌ 
தாவத்கான்‌ 
பாயி அவர்களு 
க்கு புண்ணியமா 
கவும்‌ செய்தக 
லுங்கு இப்ப 
டிக்சொது 
மாகி சுமங்‌ 

5-3 
குளத்தங்கரை பளைங்‌ 


கடமையும்‌ பாசி விலையும்‌ 


ஐ... 2௮ 


10. 
i 
14 
ஸ்‌ 
14, 


அ ல. அ ப 


களத்திலே போட்டு குளி 
வெட்டினதெ அல்லாமல்‌ 
இந்தப்பணம்‌ மறம்பா 
க சிலவளிச்சால்‌ கன 
ளரானால்‌ கெங்கை தமி 
ரயிலே காராம்‌ பசுவை 
க்‌ கொன்ற தோ 
ஷத்திலே போ 
வாராகவும்‌ ராவு 
த்தரானால்‌ மக்கத்‌ 
திலே பன்னியடிச்ச 
தோஷத்திலே போ 

P-4 
வராகவும்‌ 
அழகிய 
மன்னாற்‌ 
துணை நன 


ராக வும்‌ 


290 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 212/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : அம்பை வரலாற்று ஆண்டு : கி.பி. 16ஆம்‌ 
ஊர்‌ : மேலச்செவல்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 598/1916 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 
அரசு : விஜயநகர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு| 
அரசன்‌ : - எண்‌ ட்‌ 
இடம்‌ : ஆதித்தவ வனேஸ்வரர்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : சித்திரை வசந்த விழாவுக்கும்‌, ஆவணித்‌ திருநாள்‌ ஆராட்டுக்குமாக நிலம்‌ 

கொடுக்கப்பட்டது. 

கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்‌ மஹா மண்டலேசுவரன்‌ ராசா இராம(ரா) 
2, சா விட்டில தெய்வ மக இராசா சின்னதிம்மய தே 
3.  வமகராசாவின்‌ தன்மமாக (குடுத்து) இராசப்ப நாயக்க 
4. கர்‌அய்யன்‌ தர்மத்துக்கு கற்த்தரான முறத்த நாட்டுத்‌ 
5. திருமகன்‌... சேவகப்‌ பெருமாளுக்கு... 
6. காணி... தல்‌ முள்ளி நாட்டு (பிரம்ம தேய) 
7. மான செவ்வலான வீரகேரள நல்லூரில்‌ நயனா 
8. ர்‌ ஆதித்த வம்மீச்சுரமுடைய நாயனாற்கு சித்திரை 
9. வசந்தன்‌ திருநாளுக்கும்‌ ஆவணித்‌ திருநாள்‌ திரு 
10. வாறாட்டுச்‌ சிறப்புக்கும்‌ தெய்வ தானமாக விட்ட 
11. நிலம்‌... க்கு எல்லையாவது தேச புருசோத்த 
12. ம வாக்கால்‌ வீரகேரளபிலாற்றுக்கு தெற்கு 
13. கவச கலி இதுவும்‌.... வ 
14. சது இதுவும்‌ திருப்பதி பிலாற்று நேர்குளத்‌ 
15. தில்‌ இதுவும்‌ ஆக நீலம்‌ 
291 


16. 
ட்ரீ 
18. 
19. 
20. 
a 
சனி 
23. 
24, 
25. 
26. 
aH, 
28. 
29. 


க்கு மேல்‌ வாரம்‌. 

சகல்‌ நடத்திக்‌ கொண்டு சாத்துப்‌ படி திருவிளக்கு எண்‌ 
ணை அமுது படி கறியமுது உள்பட நடத்திகைவவா. 
ஸ்கை மல்‌ எளுந்தருளப்‌ பண்ணி வித்து இவ்வாண்டு 
்ஷ்னைகி நடத்திப்‌ போதும்‌ படிக்கு (ஆதி) சந்திரா தித்த வ 
ல ம்‌ இப்படி பூசை நடக்குமிட 

னை ந்த தன்மத்தை அகுதம்‌ பண்ணினவன்‌ கெங்கை 
கரையில்‌ காராம்பசுவைக்‌ கொன்ற பாவத்தில்‌ போ 
வ்‌ மாதாபிதாவை கொன்றபா 

வத்திலே போக கடவானாகவும்‌ இப்படிக்கு முத்தி எழுத்து 


கடைக்கூட்டு சேவகப்‌ பெருமாள்‌ எழுத்து. 


292 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 213/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : அம்பை வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1472 
ஊர்‌ : மேலச்செவல்‌ கி.பி. 1550 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 599/ 

1916 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு | உ: 
அரசு : விஜயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : விசுவநாத நாயக்கர்‌ எண்‌ : & 
இடம்‌ : ஆதித்த வர்னேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : விசுவநாத நாயக்கர்‌ காலத்தில்‌ ஆதித்தவன்‌ மிச்சுவரமுடைய 


நாயனாருக்கு ஏழுமாக்காணி முந்திரிகை நிலம்‌ தேவதான மாக 
வழங்கப்பட்ட செய்தியைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 


i. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமன்‌ மகாமண்ட லேசுரன்‌ அரிய விபாடன்‌ பாஷைக்குத்‌ 
தப்புவராய கண்டன்‌ 

மூவராய கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண்டாடு குடாதான்‌ ஈழந்திறை 
கொண்டு எம்மண்டலமும்‌ கொண்டார்‌... வீரபிரதாபாச்சாரியர்‌ 

மேவுவான்‌ துலுக்கத்தள விபாட துலுக்கர்‌ மோகந்‌ தவுத்‌ தோன்‌ பூறுவ தெச்சிண 
உத்திர பச்சிம சதுர்‌ சமுத்திராதிபதி மகமண்‌ 

வீர பிறதாப சதாசிவந்வே மகாராயற்குச்‌ செல்லா நின்ற சகாத்தம்‌ சச௱எ௰௨ 
மேல்‌ செல்லா நின்ற தாரண (வரு) 

..நச்சத்‌ திரத்துக்‌ கன்னி நாயற்று பூர்வ பக்கத்துத்‌ துவாதேசியும்‌ திங்கள்க்‌ 
கிழமையும்‌ பெற்ற சதையத்துனாள்‌ ஸ்ரீ மன்மகாம. 

ண்ட லேசுவர ராமராய விட்டலதேவ மகாராசாவின்‌ காரியத்துக்கு கற்த்தரான 
விசுவநாத னாயக்கரை... பட்ட 

குடுத்த... முள்ளி நாட்டுச்‌ செவ்வலான வீரகேரள நல்லூர்‌ நாயனார்‌ ஆதிச்சவன்‌ 


மீச்சுவமுடைய நாயனார்க்குஇ 


293 


10. 


ii. 


12. 


13. 


14, 


15. 


16. 
17. 


ன்னாள்‌ நடந்து வருகிற மாத்தால்‌ மகாணி விதை கோவணியர்‌ தேவதேச்‌ 
செவ்வல்‌ உள்ளிட்ட பற்றில்‌ 

கோட்டை. இருநூறு முப்பத்தாறுக்கு நாளமுது விட்டலேச்சுவர மகாராசாவின்‌ 
நிவர்களுக்கு புண்ணியமாக தேவதா 

னம்‌ விட்டுக்குடுத்த நிலமாவது தேசி செவ்வல்‌ உள்ளிட்ட பற்றில்‌ நிலம்‌ 
எழுமாக்காணி முந்திரிகை நாலாந்தரத்துக்கு 

கோட்டை. அறுபத்து நாலாக இதுவுள்ளிட்ட பொதுகுளம்‌ புதுக்குளம்‌ 
உள்ளிட்டவற்றில்‌ அரைக்கோட்டை பதினா 

றேகாலுக்கு மேற்படி நாயினார்‌ மேல்வாரம்‌.... வினியோகம்‌ கணக்குலக்கை நீக்கி 
கொழுவாரமும்‌ கோட்டை 

(நூற்‌) றெழுபத்திரண்டுமு' ஆக கோட்டை இருநூற்றி முப்பத்தாறும்‌ மேற்படி 
இவ்வாண்டு கார்முதல்‌ லாகச்‌ சந்திரா 

தித்த வரைக்கு கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி கையாண்டு கொள்ளும்‌ படிக்கு 
தேவதானமாக விட்டபடிக்குஇ 

ந்த்‌ தன்மத்துக்கு அகுதம்‌ பண்ணின பேர்கள்‌ கங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ 
கொன்ற தோஷத்தில்‌ போகக்‌ கடவ 

தாகவும்‌ இந்த தன்மம்‌ 


பரிபாலனம்‌ பண்ணினவர்கள்‌ இந்தப்‌ பலன்‌ பெறுவர்களா (கவும்‌) 


294 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி 


ஆட்சி ஆண்டு 


தொடர்‌ எண்‌ : 214/2005 


இல்லை 


வட்டம்‌ : அம்பை வரலாற்று ஆண்டு : இல்லை 

ஊர்‌ : மேலச்செவல்‌ 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை . . 597/1916 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு _- - 

அரசு : பாண்டியன்‌ ஊர்க்‌ கவல்‌ 

அரசன்‌ தய எண்‌ 3 

இடம்‌ : ஆதித்தவர்னேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 

கல்வெட்டு 

i ஸ்ரீ பிரசாதஞ்‌ செய்த... 

2. ல முள்ளி நாட்டு தேசமாணிக்க நல்‌... 

3. நாயனார்‌ கோயிலில்‌ சிவப்பிராமணற்‌ 

4, னாயனூற்குப்‌ பொப்ப தேவி ஆழ்வார்‌ ரெள 

5. ராயர்‌ எழுந்தருளிவித்த பள்ளி அறை நாச்சி 

6. யார்‌ திருநந்தா விளக்குக்குச்‌ செரவன்‌ மகா(ல) 

7. எ பக்கலிந நாயினார்‌ திருநாமத்தால்‌ 

8. ண்டு முது-லததரிச யக்க 

9. த நிலத்திலெ ஒரு சொடக்கி (ச) வண 

10. ர்‌ நமக்குச்‌ சொன்னமை..... 

11. திரா மாண்டு வைகாசி... 

12. ச்‌ செக்கால்‌ 'விந்த பணம்‌... 

13. தர்‌ விளக்கு இறையிலி... 

14. ந்தராதித்த வரை..... 

15. ம்‌ செம்பிலும்‌ வெட்டி... 


295 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 215/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 55ம்‌ 
வட்டம்‌ : அம்பாசமுத்திரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1221 
ஊர்‌ : மேலச்செவல்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | 596/1916 
எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு தது 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 4 
இடம்‌ : ஆதித்தவன்மீசுரமுடையார்கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கயிலாய முடையான்‌ இவ்விறைவனை எழுந்தருளிவித்தான்‌. திருப்படி 


மாற்று உள்ளிட்ட நிமந்தங்களாக ஏழரை மாநிலம்‌ தானமாகக்‌ கொடுத்த 
செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


3 


ஸ்ரீ கோமாற வன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ சோணாடு கொண்டருளிய 
ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டுருவதின்‌ எதிரா மாண்டு பிரசாத ஞ்‌ 
செய்தருளின திருமுகப்படி அருளிச்‌ செய்(பதி) 

(ஈ) நல்லூரில்‌ மதுரை உதய ந.... தேவ கன்மிகழுக்கும்‌ இ(த்தே) வரை 
எழுந்தருளிவித்த கீழ்‌ வெம்பை நாட்டுத்‌ திருநெல்வேலியில்‌ ஸ்ரீ கைலாஸ 
முடையான்‌ (செ) 

ற்குத்‌ திருப்படி மாற்றுள்ளிட்டு (வேண்டு நித்த நிமந்தங்களுக்கு) முள்ளி நாட்டு 
தெய மாணிக்க... பாடகப்‌ படி நிலம்‌ எழுமாவரையும்‌ காகாணி அரையுங்‌ கடமை 
யந்தராயமு மற்றும்‌ எப்ரபயற்‌ 

தின்‌ எதிராமாண்டு பசானமுதல்‌ தேவதான இறையிலி............ மயில்‌ இந்நிலம்‌ 
எழுமாவரையும்‌ காரண்மை கடமையந்தாரயமும்‌ மற்றும்‌ யெப்பேர்‌ பட்ட 
இபசான முதல்‌ தேவதான இறையிலியாக தந்தோம்‌... சந்திராத்தவா.... டுவித்து 
கொள்க இவை கிழ்‌ வெம்பை நாட்டு திருவந்த நாராயணன்‌ வேணுவனப்‌ 
பெருமான்‌ (த்து) 


296 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 216/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : அம்பாசமுத்திரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 854 
ஊர்‌ : மேலச்செவல்‌ கி.பி. 1679 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை . 608/1916 


எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு னு 

அரசு : வேணாடு ஊர்க்‌ கல்வெட்டு 

அரசன்‌ : இல்லை எண்‌ : 9 

இடம்‌ : ஆதித்தவர்னேசுவரர்‌ கோயில்‌ வாசல்‌ அருகில்‌ உள்ள மண்டபத்‌ தூண்‌ 
தெற்குப்புறம்‌ 


குறிப்புரை : மார்த்தாண்டவர்மன்‌ மகரதோரண விளக்கு நிலை நிறுத்தியதைப்‌ பாடல்‌ 
வடிவில்‌ உள்ள இக்கல்வெட்டு கூறுகிறது. 


ந..... சேர்‌ கொல்லம்‌ எந்‌ 
நூற்றைஞ்‌ பத்து நாலு 
யிருபத்தோழானாள்‌ மின்னவள்‌ 
பூத வியாழத்தி லெங்கள்‌ 
..தராதித்த வன்மீசன்‌ தன்ச 
ன்னிதி மண்டபத்தில்‌ மங்கை 
அனந்தன்ன பாற்றரும்‌ புதல்‌ 


வன்‌ கயிலாயன்‌ மாத்தாண்ட 


து 074 5 ௪ 8 9. 19 15 


ன்தான்‌ வன்ன முறு மகரதோர 
ண விளக்கு வார்ப்பித்தே நிலை 
நிறுத்தி வைப்பித்‌ தானே 
சுவத்த மருவார்‌ களோடு சுவடுே 


[து இ 
N ௩ ஓ 


பசக்‌ கயிலாயன்‌ மாத்தாண்ட 


த 
உட 


ன்‌ வினைகளெல்லாம்‌ அறுத்தடி 


297 


15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
ai, 
4 


மைந்‌ கொண்டரு எாதித்த யீச 
ராலைய மண்டபத்தில்‌ அலங்கார 
மாக மறுத்தொருவர்‌ பேசாமல்‌ வ 
ழி பாடாக மகா தோரண விளக்கு 
வார்ப்பித்‌ தன்‌ பரில்‌ நிறுத்த இவற்‌ 
கு சுவாத்தியமும்‌ கற்பித்து இ 

ந்த நீணிலந்துந்தன்‌ பு(க)ழ்நிறு 
த்தினானே௨ 


298 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 217/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : இல்லை 
வட்டம்‌ : அம்பாசமுத்திரம்‌ வரலாற்று ஆண்டு : சகாப்தம்‌ 1473 
ஊர்‌ : மேலச்செவல்‌ கி.பி. 1551 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை . 609/1916 


எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ப து 

அரசு : நாயக்க அரசு ஊர்க்‌ கல்வெட்டு] 

அரசன்‌ : விசுவநாத நாயக்கர்‌ எண்‌ ்‌ A 

இடம்‌ : நவநீதகிருஷ்ணன்‌ கோயில்‌ மண்டபம்‌ மடப்பள்ளி வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இவ்வூருக்கு வீரகேரளச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ என்று ஒரு பெயர்‌ 


இருந்தமை இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ தெரிய வருகிறது. மகாபூசை 
அமுதுபடிக்காக விடப்பட்ட நிலம்‌ கூறப்படுகிறது. 


கல்வெட்டு : 


i 


ஸ்வஸ்தி ஸ்ரீமகா மண்டலே சுவர (கட்டிராசாளும்‌) அரிய விபாடன்‌ பாசைக்கு 
தப்பு(வ) 

றாயா கண்ட மூவராய கண்டன்‌ கண்ட நாடு கொண்டு கொண்ட நா டுகுடா 
தோன்‌ யீழ 

ந்‌ திறைகண்டு (வென்ற நாடு) எம்மண்டலமும்‌ கொண்டு ராசதிராச ராச 
பராமசுவர துலு 

க்க தளவிபாட துலுக்க மோக தவிர்த்தோன்‌ பூர்வதக்ஷிண ப்ச்சிம உத்தர 
சமுத்ராதிபதி 

ன்நியா........ மேல்‌ செல்லா நின்ற சகாப்தம்‌ சச௱எ௰௩ வக்ஷத்து யும்‌ சுக்கிர 


கல்லல்‌ பக்ஷத்து தசமியும்‌ சுக்கிர வாரமும்‌ 

சுபயோகமும்‌ பெற்ற உத்திரட்டாதி நாள்‌ விசுவநாயக்க ரய்யன்‌ ஸ்ரீ காரியத்துக்கு 
கறத்தாரன உத்த 

ண்டர்‌ உதக 4-5 பூர்வ தான தன்மம்‌ விசுவநாத நாய்கரய்யனுக்கு 


புண்ணியமாக பண்ணிக்‌ குடுத்தபடி 


299 


10. 


11. 
12 
13. 
14. 


15, 


16. 


முள்ளி நாட்டுச்‌ செல்வான வீரகேரளச்‌ சதுர்வேதி மங்கலத்து சீழ்பால்‌ நாயினார்‌ 
சி கிட்டி நன்‌ திருப்பணி 

பாட்டமான தியாகபஞ்சவநேந்‌ உள்ளிட்ட பற்றில்‌ (கதி) வைக்காண்மயில்‌ 
தாரபோகம்‌ இராசகா 

ம்‌ தெல்லா ஸ்ரீ கிருட்டினனுக்குத்‌ திருப்பணி செய்யும்‌ படிக்க்கு... 
வண்ணார்‌ விளக்காகவும்‌ தரு.... சிறு செய்யும்படிக்கு மஹா பூசை அமுது படிக்கு 
வயிமுப்பக்கும்‌ படிக்கு இந்தக்‌ கறவைக்‌ காணம்‌ இலக்கி (யோக)மும்‌ மற்று 
உள்ளிஇ 

ல நடத்தி நாள்க்கும்‌ முதலுண்டாற்கெல்லாம்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டி சந்திராதி 


தற்‌ வரை(க்கும்‌) நடக்க கடவதாகவும்‌ இத்தன்மத்துக்கு அகுதம்‌ பண்ணின 
பேர்கள்‌ 


கா்‌ காராம்பாவைக்‌ கொன்ற தோசத்தில்‌ போகக்‌ கடவராகவும்‌... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 218/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : ௮ 
வட்டம்‌ : அம்பை வரலாற்று ஆண்டு : 1877 
ஊர்‌ : கல்லிடைக்குறிச்சி 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | ன 

எழுத்து : தமிழ்‌ முதல்‌ பதிப்பு ந 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
அரசன்‌ ; - எண்‌ | 1 
இடம்‌ : ஆற்றுப்பாலம்‌ ஸ்தூபி கல்வெட்டு. 
கல்வெட்டு : 
1.  இந்தியாவினிந்தப்‌ பிரதேசத்தில்‌ 
2. ஜனோபகாரதிற்‌ காதியான மாதிரியாக 
3. இதன்‌ சமீபத்திலிருக்கிற பாலத்தைக்‌ கட்டுகிறதற்குத்‌ 
4. துரைத்தனத்தாருடைய பொருளுதவியின்றி 
5.  தனித்தனியாகவுஞ்‌ சங்கமாகவு 
6. மனப்பூர்வமாய்க்‌ கொடுத்தவர்களுடைய 
7. புகழத்தக்க செய்கையைக்‌ காட்டுகின்றன. 

20-4-34 

MFL 

1877 

16-12-1928 


301 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 219/2005 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 


எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 

கொல்லம்‌ க௱௨௰௮ ஸஹ. சித்திரை மீ” 
(௬)௨ முன்னாள்‌ நாட்டின கல்லு 

(இ) ரண்டுக்கும்‌ படி எடுப்பு கொ 
ல்லம்‌ ர௱ரு௰ரு ஷ்‌ கும்ப னாயறு 
(14)ய சென்றது நம்முடைய நாட்‌ 


0 4 2:8௬ ஓ 5; 


ஷ்‌ ம்‌ பம்‌ பம்‌ 
132 ௩ 9 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 2 
: அம்பாசமுத்திரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 628 
: கல்லிடைக்குறிச்சி கி.பி. 1453 
: தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை | - 

: தமிழ்‌ முதல்‌ பதிப்பு : ௮ 
: - ஊர்க்‌ கல்வெட்டு 
வ்‌ எண்‌ | 2 
: கோட்டைத்‌ தெருவில்‌ உள்ள தனிக்கல்‌. 

இவ்வட்டாரத்தில்‌ வெள்ளை நாடார்‌ என்னும்‌ பிரிவினரில்‌ ஒரு சிலர்‌ 


வெள்ளாளப்‌ பெண்களைத்‌ தவறாகக்‌ கையாண்டு பல சிறுமைகள்‌ 
செய்துள்ளனர்‌. இதனை எதிர்த்த வேளாளர்‌ குலமக்கள்‌ இனிமேல்‌ 
அவ்வாறு தவறு இழைக்கும்‌ நாடார்களுக்கு எதிராகச்‌ செயல்படுவது 
என்றும்‌ வெள்ளை நாடார்கள்‌ எதிர்காலத்தில்‌ கணக்கெழுதல்‌, 
காரணப்படுதல்‌, கூலிச்சேவாகம்‌ செயதல்‌ தேசம்‌ கையாளுதல்‌ என்னும்‌ 
பொதுப்பணிகள்‌எதிலும்‌ ஈடுபடக்கூடாது என்றும்‌ தடைசெய்து முடிவு 
எடுத்து இக்கல்லில்‌ வெட்டியுள்ளனர்‌. 


டில்‌ வெள்ளாழற்க்கு பிழைப்‌ே 

பார்‌ சில காரியம்‌ வெள்ளை நாடரி 

ல்‌ சோதினை உள்ளிருப்பு பாசித்த 
லை விக்கிரம ஆதித்தன்‌ செய்‌ 
கையாலேயம்‌ நாட்டினகல்லி 

ல்‌ வாசகமும்‌ ருரசுய்க ம்‌ ஸு மீனனா 
யறு ௨௰௯ சென்றது னாட்டில்‌ வெள்‌ 
ளாழற்கு பிழைப்பார்‌ சிலகாரி 


302 


14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
படக 
அதல்‌ 
23. 
24, 
25. 
26. 
27. 
28. 
29. 


31. 
32. 
33. 
34, 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44, 


யம்‌ வெள்ளை னாடாரில்‌ கணக்கு 
கோளரி அய்யப்பனும்‌ அய்யப்ப 

ன்‌ குமரனும்‌ அண்டூர்‌ செழியங்க 
னும்‌ செய்கையாலேயும்‌ செனமு 

ம்‌ காரணப்‌ பட்டவர்களும்‌ காரியஞ்‌ 
செய்கிறவர்களும்‌ கணக்கெழு 
முதுகிறவர்களும்‌ மற்றும்‌ நாட்‌ 

டில்‌ வெள்ளாழராயுள்ளவர்களை 
ல்லாருங்‌ கூடி இருந்து கற்பித்த 
காரியம்‌ பிழைத்தவர்கள்‌ மூவரை 
யும்‌ கொன்றுபரிகாரம்‌ செய்யுமா 
றும்‌ வெள்ளை நாடாராயுள்ளவர்கள்‌ 
நம்மோடுங்‌ கூடக்‌ கூலிச்‌ சேவகம்‌ 
சேவிக்க இளைப்பிதென்றும்‌ கா 
ரணப்‌ படுகையும்‌ காரியஞ்‌ 
செய்கையும்‌ கணக்கெழுதுை 

கயும்‌ தேசங்‌ கைய்யாளுகையும்‌ 
இளைப்பதென்றும்‌ கைற்பித்து நா 
ட்டின கல்லி(ன்‌) வாசகம்‌ இம்மரிசா 
வவ்வால்‌ (பக்கம்‌ 2) 
சுா௨௰௮ ம்‌ ௫ சித்திரைர மீ” ம நாட்‌ 
டின கல்லில்‌ முன்பில்‌ வாசக 
கத்தோடு கூடி இப்போதைக 

ல்‌ வெட்டிக்‌ கூட்டின வா 

சகம்‌ வெள்ளை நாடார்‌... 
ப்பாகத்துப்‌ பெண்கட்ட அரி 
தென்றும்‌ கையாள அரிதென்‌ 
றும்‌ பிழைத்தவர்களுக்கு 
அய்யப்பன்‌ மார்த்தாண்டன்‌ இரா 


மன்‌ சந்திரக்‌ கணக்கு. 


303 


opie, மாம முய -பஎலாய சேரு. மழு மாம (86-ம்‌ Med 


பு 
2 





யனெ - இ ஒன 


ப்புடைமருதூர்‌ 


- திரு 


ஆற்றுக்கல்‌ மண்டபம்‌ 








அத்தாளநல்லூர்‌ 


பூபபலகை 





ட்டு 


ல்லூர்‌ கல்வெ 


அத்தாளந 


307 








கிழக்குக்‌ கோபுரம்‌ - நெல்லையப்பர்‌ கோவில்‌ 


309 





கல்வெட்டு, பாலாமடை. 


பாண்டியர்‌ 


] 





வாயிற்கதவு, சீவலப்பேரி. 


140.1 : 


[4௦0 : 2 


140 :3 


No.4 : 


No.5: 


No.6 : 


No.7 : 


No.8 : 


No.9 : 


Thirunelveli District inscriptions Vol. | 


Tharuvai. Palayamkottai Taluk. Thirunelveli District. Inscribed on the southern 
athistana of Valavallapandisvara mudaiyar temple. Pandya - Konerinmai 
Kondan. It mentions about the construction of one Ilayaperumal Vinnagar, a 
vishnu temple at Kubakaraya Nallur at Thenkarai nadu by one Raman from 
Malaimantalam(Kerala) and also donation of lands for the day to day 
maintenance of the temple. 


Kuruvikulam - Sankaran Koil tk. Thirunelveli Dt. Engraved on an altar stone 
at sithankatha lyanar temple. Vatteluthu characters 10C A.D. It records the 
errection of altar stone by one Saththan from menachi Village. 


Kuruvikulam. Same taluk and Dt. Inscribed on a pillar at Meenakchi temple. 
19th C AD. Tamil characters. Construction of Mantapa pillars donated by 
Sankaranarayana lyer. 


Same village. Engraved on a basement of an elephant sculpture at Ayyanar 
temple. 19th century Tamil characters. It states that a donation made by 
Krishna Karaiyalan who was the grand son of Mottaiyan Karaiyalan. 


Uthayaneri (a) Palamadai. Thirunelveli Tk & Dt. Later Pandya Jatavaraman 
Kulasekhara,12 C AD. Tamil,Engraved on the northern Athistana of Venkatesa 
Perumal temple. It records the creation of Mukkokilanadikal 
Chaturvedimangalam and the excemption of taxes for the donated lands. 


Same village. Inscribed on the southern athistana of the same temple. Later 
Pandya Konerinmai Kondan 13C AD. Tamil characters. In continuation of the 
previous record. Many villages were included in Mukkokilanadikal 
chaturvedimangalam and donated to 250 brahmins well versed in four vedas. 


Same place. 13C AD. Konerinmai Kondan. Records the establishment of one 
watershed on the highway between Manappadai vidu to Madurai. One well 
was dug and lands were donated for the maintenance of the watershed. 


Same place. Continuation of the previous record mentions the land donation 
for the watershed. 
Same village on the western wall of the garba graha of the same temple. 


Thenkasi Pandya - 1525 AD. Mentions about the land donations for Nataraja, 
Siva and Vishnu temples at Senbakarama chaturvedimangalam. 


311 


No. 


10: 


No.11: 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


12: 


15: 


16: 


17: 


18: 


19: 


20: 


21: 


Same village. On the southern wall of the same temple. 13C AD. Fragmentary 
record. Mentions the village name as uthayaneri in Kiikalakkurram (a 
subdivision) 


Valliyur,Nanguneri Taluk Thirunelveli Dt. Engraved on the western wall of the 
Garba graha at Thrcokanatha Temple. Later Pandya. Mar. Sundara Pandya 
|. 1230 AD. Tamil. Incomplete inscription mentions a land endowment. 


Same village. same place same king 1230 AD. Records the donation of golden 
ornament to the Nacchiyar of the temple by one Kailasa Mudaiyan. 


Same village. on the northern wall of the amman shrine at Chockanatha 
temple. later pandya 13c AD. Incomplete record. Seems to be a sale deed of 
land. Name of signatories are known. 


: Same village. inscribed on the southern wall of VadakkuvaychelliAmman 


(Munru Yukan Konda Amman). Later Pandya king Vira Pandya 13C AD. It 
records the construction of this temple by one Ulaka muluthudaiyar, an expert 
in Santhikkuththu (one variety of dance). 


Palayamkottai village & taluk. Thiurnelveli Dt. Inscribed on the southern 
Athistana Of mahamantapa at Gopalaswamy temple. Rajaraja chola |,Regnal 
year 15. 1000 AD. Incomplete record. Mentions the land donation for the 
recitation of Mahabharatha and Ramayana at this temple. 


Same temple. Same king. Records the land donation for the recitation of 
Bhrartha and Ramayana at this temple. 


Same temple. Same king. Regnal year 22. 1007 AD. Records the donation of 
lands for playing various musical instruments at the time of Sribhali 
Worship,sacred bath,early morning worship etc. 


Same temple. On the Athistana of the Garbha graha. same king. Regnal 
year 22. 1007 AD. Incomplete record. Mentions one decision taken by the 
mahasabha of Sri Vallabha Mangalam (ancient name of Palayamkottai) 


Same village. Same place. Same king regnal year 10. 995 AD Mentions the 
land donation made by the Mahashaba of Karumanikkamangalam in 
Kilkalakkurram in Raja raja Mandalam. 


Same village on the south wall of Mahamantapa at the same temple. Record 
of the king of Thiruvithankur. 1535 AD. Records the donation of house and 
land for the lively hood of one physician Virakeralan by name (Vaidya Siromani 
Vira Keralan) 


Same Village. On the southern wall of the same temple. Thiruvithankur king. 
1526 A.D. Tamil. Mentions a donation made to an accountant Kumaran Isvaran 
who was incharge of the temple accounts. 


312 


No. 22: 


No. 23: 


No. 24: 


No. 25: 


No. 26: 


No. 27: 


No. 28: 
No. 29: 


No. 30: 


No. 31: 


No. 32: 


No. 33: 


No. 34: 


No. 35: 


Same Village on the floor of southern mantapa. Modern period. Name of one 
dasa Sendalankara Ayyanar is mentioned. 


Same village same temple. Engraved on the flight of steps on the southern 
mantapa. 19C AD. Tamil Mentions the name Maniyan, a bhaktha 


Same village. On the western adhistana of the garbha graha of Gopalaswamy 
temple. Vikrama Pandya. Regnal Year 5. 13C AD. Seems to be a record of 
land donation by the king when he was at Madurai palace. Kalingarajan,one 
royal officer is also mentioned. 


Same village. On the western adhistana of the garbha graha of the same 
temple. Later Pandya record. Fragmentary records. Seems to be a land 
donation. Kalingarajan,an officer, mentioned in the previous record is known 
here. 


Same village. Same temple same place. Rajaraja chola |. Regnal year 24. 
1009 AD. Tamil language Vatteluthu script. Incomplete record. Begins with 
the prasasthi of the king. May be a donation of a perpetual lamp. 


Same village same place. 10 C AD. vatteluthu characters. Fragmentary record. 
seems to be donation of a lamp. 


Same village. Same place. Fragmentary record. seems to be a land donation. 


Same village same place. Multilated record. Beginning and end portions lost. 
Boundaries of somelands are mentioned. 


Same Village. Same place. Completely damaged record. Seems to be a land 
donation. 


Same village. Same temple. On the northern side Athistana. Rajaraja |. Regnal 
year 23. 1008 AD. only the prasasthi portion is avaialble. Subject matter of 
the record is not known. 


Same village. Sametemple Garbagraha northern adhistana 10 - 11C AD. 
Tamil. Some land boundaries are alone mentioned. River Thamirabarani is 
mentioned as 'Thanporuntham'. 


Same village. Same Place. Tamil 10-11C AD. Donation for burning a lamp at 
Viranarayanan Siraku (a street wing by name viranarayanan) 

Same village. Same temple. Garbha graha northern Adhistana. Thiripatta 
Kumutha. Rajaraja Chola |. Regnal year 25 1010 AD. Records a donation of 
uthirapatti land by the Mahasabha of Sri vallapamangalam (present 
Palayamkottai). 

Same village. Same temple on the south wall of the Mahamantapa. 
Thiruvithankur king. 1550 AD. Donation of Kaniyatchi land for the temple 
accountant perumal Udaiyavan Narayanan. 


313 


No. 36: 


No. 37: 


No. 38: 


No. 39: 


No. 40: 


No. 41: 


No.42: 


No. 43: 


No. 44: 


No. 45: 


No. 46: 


No. 47: 


Same Village. Same temple on Northern adhistana Jagathi. 13C AD. Later 
Pandya record. In complete record. Some sale deed made by the 
Mahashabha of Kanappuram in Malai Mandalam (Kerala) 


Same village. On a pillar of western Thirucchurru Malikai in the same temple. 
Vatteluthu. 10C AD. Mentions the donation of this pillar by one Varma Anithi 
Adikal Nambi 


same village. on the inner wall of southern side Gopura. Thiruvithankur king. 
1541 AD. It records the donation of 300 Kaliyukaraman Panam by the king 
for the feeding of Brahmanas. 


Same village. Same temple,on the northern adhistana of ardhamantapa. Later 
Pandya Kulasekhara. Regnal year 13. 13C AD. Records a sale deed between 
Kanapperumal of Sri Vallabha Mangalam and Thiruvikrama Narayanan 
Thamotharan of Malai mandalam (Kerala). 


Same village. On the northern Adhistana of the same temple. Vikrama Pandya. 
11C AD. Tamil. Records the donation of 12 sheep by a lady Nelli Ariyal for 
burning a twilight lamp. 


Same village. on the entrance of the first gopura of the same temple. 1540 
AD. Tamil and Grantha.Mutilated inscription,seems to be a royal order issued 
by the king when he was with her queens. 


Same village,and the same temple. 1531 AD Tamil. This record mentions the 
endowment of land by one Ayyappan Marththandan hailed from Ravinallur in 
Malaimandalam (Kerala) for the feeding of brahmanas. 


Same village, Engraved on the northern door jamb of the Gopura. 16C AD. 
Incomplete record. Names of some Sirmais (divisions) are mentioned. 


Same village. same temple on the southern adhistana of Irappathu mantapa. 
13C AD. Tamil. Mentions the land donations made to this vishnu temple named 
Sri Vallabha Vinnagar Emperuman. 


Same Village. Same temple. Irapathumantapa adhistana. Virapandya,Regnal 
year 21,13C AD. Tamil. Incomplete record seems to be a land donation for 
the expenses of early morning puja. 


Same Village. Same Place. Virapandya. Regnal year 24. 13C AD. It records 
the donation of 2 ma extent of land by the Maha Sabha of Srivallabamangalam. 


Same Village. Same temple. Engraved on the northern athistana of 
arthamantapa, Tamil. Incomplete record. Mentions a donation of perpetual 
lamp to the Sri Vallabha Vinnakara Alwar at Sri Vallabha Mangalam (Present 
Palayamkottai) 


314 


No. 48: 


No. 49: 


No. 50: 


No. 51: 


No. 52: 


No. 53: 


No. 54: 


No. 55: 


No.56: 


No. 57: 


No. 58: 


No. 59: 


Same Village. Same temple southern side athistana jagathi Mar. 
Sundarapandya |. Regnal year 8,1224 AD. Only the name of the village Sri 
Vallabha Mangalamand the name of the temple Sri Vallabha Vinnakaram are 
mentioned. 


Same village. Same temple. On the northern wall of the gate way (Gopura). 
Vijaya Nagara ruler Sathasivarayar. 1550 AD. Tamil language and scritp. 
Records the land donation by one Iramappa Nayakar,an officer of Vitala deva 
Maharayar for reciting Bashyam and food offerings. 


Same Village. Same temple. Engraved on a pillar at the mantapa of flag post. 
Thiruvithankur king's period. 1918 AD. Mentions the pillar donated by one 
Subbaiya Konar who was an official of Thiruvankur king. 


Same Village, Same temple garbhagraha northern athistana. Chola period. 
10C AD. Vatteluthu chracter. Incomplete record. Seems to be a land donation. 


Same Village. At Govt. museum (originally brought from llavelankal village, 
Tamil 1547 AD. Hero stone inscription. Erected in memory of the hero 
Visayalaya The van who died on war between Thirunelveli perumal and 
Venkala raja. 


Same Villge. Same Museum. Tamil 1903 AD. Records a memorial errected by 
one Madasamy Nadan,a petty chief in memory of the coronation ceremony 
of Emperior Edward 17 at New Delhi. 

Same Village. Found at the northern prakara of the siva temple. Raja raja 
Chola |. Tamil. Mutilated record. Seems to be a land donation to kalapidari 
temple by one Mahashaba. 

Same Village. Govt. Museum. Tamil 16th C. AD. A Hero stone errected in 
memory of the dead hero during Thirunelveli perumal period. (llavelankal 
group Hero stone) 

Same Village. Same museum. 1547 AD. Tamil. Herostone errected in memory 
of the dead hero during the war took place between venkalarajan and 
Thirunelveli perumal alias vettum perumal. 


Same village. Same Museum. 1547 AD. Tamil Another hero stone record of 
the same War. 

Same Village. Archaeology Dept Office. 1833 AD. English Language. A 
Boundary stone where the 20th regiment of British army stationed. 


Rajavallipuram. Thirunelveli Tk & Dt. Engraved on the south wall of maha 
mantapa at Agnisvaram siva temple. Later Pandya. Regnal year 19. 13C AD. 
Records the 9 Ma extent of labd endowment for conducting Sundarapandyan 
Santhi worship. 


315 


140. 60: 


No. 61: 


No. 62: 


No. 63: 


No. 64: 


No.65: 


No. 66: 


No. 67: 


No. 68: 


No. 69: 


No. 70: 


Same village. Same temple. Inscribed on the north wall of the same mantapa. 
Records a donation made by the merehants of Rajavillipuram for the Siva 
temple Agnisvaram. 


Same Village. Same place. Later Pandya Kulasekhara Pandya,Regnal year 
5. 130 AD. Donation of lands as Madapuram for the desciples of 
Thiruchchatlimurraththup periya mudaliyar is mentioned. 


Same village. Inscribed on the south wall of the garbha graha of the same 
temple. Later Pandya. Jat. Kulasekhara. Regnal year 14. 13C Ad. Mentions 
the land exdowment made by the merchants of Rajavallipuramfor reciting 
devotional songs (Thiruppathiyam) 


Same village. Engraved on the south wall of the Maha mantapa of the same 
temple. Later Pandya, Jat. Kulasekhara,Regnal year 20,1210 AD. tamil. 
Donation of certain revenue by the merchants of Rajavallipuram for the siva 
temple. 


Same Village. Recorded on the southern Athistana of the Mahamantapa of 
the same temple. Mar. Sundarapandya |. Regnal year 14. 1230 AD. Tamil. 
Records the donation of 5 achahu (coin) by one Gunasveeran Veerachola 
deva, for Sivaraththri worship at this temple. 


SameVillage. Engraved on the south wall of the Mahamantapa of the same 
temple. Mar. Sundara Pandya. 13C AD. Incomplete record. Seems to be a 
donation of lamp by one lady Ariyal Andaval to this temple. 


Same Village. Same temple. Later Pandya. King not known Regnal year 17. 
13C AD. Tamil. Endowment of 2 acchu (coin) by one Ammaiyalvan Peruman. 
a resident of Raja vallipuram for lighting a twilight lamp. The temple 
Sivabrahmanas accepted the endowment and arranged to light the lamp. 


Same village. Same temple. 13C AD. tamil. Donation of 1 3/4 acchu by one 
Raman Abaiyam Pukkan Sri Vallabha for food offering during early morning 
worship. 


Same village. Same temple. 13C AD. Tamil. Only the last part of the inscription 
is available which reveals the names of some signatories. 


Same village. Same temple. mar. Sundarapandya. Regnal year 5. 1221 AD. 
Tamil. Endowment of sheep for burning a lamp at the temple nby one Alagiya 
Pandya Bhattan at this temple. 


Thiruvenkatanathapuram. Engraved on the west wall of the Mahamantapa of 
Kothaparamesvarar temple. Mar. Sundara Pandyan ||. Regnal year 35. 1251 
AD. Endowment of 25 kasu for burning a perpetual lamp which was accepted 
by the Sivabrahmanas of this temple. 


316 


No. 71: 


No 72: 


No 73: 


No 74: 


No. 75: 


No. 76: 


No. 77: 


No. 78: 


No. 79: 


No. 80. 


Same Village. Engraved on the south and west athistana of Varadharaja 
perumal temple. Tamil Jat. Virapandya. Regnal year 30. 1171 AD. Records a 
land sale by the Mahashaba of the Sankani alias Avani Narayana chatur 
Vedhimangalam,a brahmadeya in Kilvembanadu to the temple treasury. 


Manappadai vidu. Palayamkottai Tk. Thirunelveli Dt. AD 1441. Tamil. Engraved 
on the southern adhistana of the Mahamantapa of Munrisvaramudaiya 
nayanar temple. Endowment of 100 panam for lighting a perpetual lamp. 
This village is named as Ampalathadi nallur alias Manappadai vidu. 


Manappadai vidu. On the south wall of the Mahamantapa of the same temple. 
Thiruvithankur king Puthala Vira Ramavanmar. 1538 AD. Records the donation 
of paddy for the temple singer by the king. 


Muvirunthali Sankarankoil Tk. Later pandya 13C AD. Engraved on a stone 
pillar planted in front of the siva temple. Records the creation of 
Thirumadaivilakam (temple servants quarters) by the king in his name as 
Kaliyakaraman Thirumadai vilakam. The name of the village is known as 
Neythazhi, on the other side of the stone single line inscription is engraved. 
Then on the other opposite side the royal insignia of Pandyas two fish symbols 
and septor are engraved. 


Paththai village. Tamil, 1611 A.D. Engraved on a pillar planted in a Mutt. 
Records the renovation work made by the pontiff of Thiruvavaduthurai 
Athaenam. 


Puliyur kuricchi. Nanguneri Taluk. 18-19C AD. Engraved above the portrait 
figure found at a front mantapa of Vinayaka shrine. The name Ambalavana 
Sarkuru Desikar, may be the name of the portrait, is engraved. 


Karungulam Palayamkottai Tk. 1913 AD. Tamil Engraved on an oil press found 
in a street leads to siva temple. It is stated that the oil press was made in the 
kollam year 1088 at a cost of 404 panam and 44 Ana. 


Kurcchi. Thirunelveli Tk & Dt. Tamil. 13C AD. On the eastern wall of Meenakchi 
temple. seems to be a religious work by one Nagakutti Kalingaraya who was 
a dance master. 


Kurcchi. Thirunelveli Tk. Thiruvithankur king Marthandan. 1528 AD. Inscribed 
on the south wall of the maha mantapa of the Chockanatha temple. seems to 


‘be an endowment by the king for the expenses of food and dress offerings to 


the God Chockar and Goddess Ankayarkanni. 


Sivagiri. Thirunelveli Tk & Dt. Engraved on a shrine in the village tank. 1820 
AD. Records the installation of the sluice by the Queen Komathi Muthu 
Thalaivichi of Nerkattansevvalpalayam. 


317 


No.81: 


No. 82: 


No. 83: 


No. 84: 


No. 85: 


No. 86: 


No.87: 


No. 88: 


No. 89: 


No. 90: 


No. 91: 


No. 92: 


Sivalapperi Palayamkottai Tk. Thirunelveli Dt. Then Thirumalirunjolai Vishnu 
temple garbagraha southern Athistanam. Early Pandya Sadaiyan Maran 8-9 
C A.D. Vatteluthu. Records the instalation of one lamp and donation of 22 
sheep for its maintenance by one lady Anukkan Appi Nankai wife of 
Sathrubhayankara Mutharaiyan of Irunchonadu. 


Same Village,Same temple athistanam. Chola Rajaraja | Vatteluthu Regnal 
year 28. 1013 A.D. Incomplete record. Begins with the prasasthi of Rajaraja. 
Seems to be a land endowment. 


Same Village. Same temple. Chola,Sundara Chola Pandya,Regnal year 
10,11C AD. Tamil. Records the donation of serial lights and 50 sheep for 
maintenance. 


Same village. Same temple 50ப wall of the mahamantapa. Later Pandya. 
Mar. Sundarapandya |. Regnal year 6,1222 AD. Tamil. Donation of 5 twilight 
lamps and five milch cows for their maintenance by certain chera Pandya 
Panman. 


Same Village. Same place. Mar Sundara Pandya 13C AD. Tamil. It records 
the donation of two twilight lamps and 2 milch cows by one Alakiya manavalan. 


Same village. Same place. Mar. Sundarapandya. 13C AD. Tamil. Donation of 
two twilight lamp and two milch cows by an individual sathavasakap 
pallavaraiyan. 


Same village. Same temple athistana thripatta kumudha vatteluthu Raja raja 
௦ h ௦ | a 
|. Regnal year 28. 1013 AD. Incomplete record. Prasasthi of the king Rajaraja 
alone is traceable. 


Same village. Same temple arthamantapa southern jagathi 1913 AD. 
Fragmentary inscription. Seems to be a land boundary. 


Same village. Same temple. Tamil 13 C AD. Fragmentary record. Seems to 
be a land donation. 


Same village. Same temple. Engraved on southern athisthana kumutha vari 
vatteluthu. Rajaraja chola |. 10-11C AD. Installation of a lamp stand and ghee 
for its maintenance by one Kalani Vani might be a lady. 


Same village. Same temple. Engraved on the jagathi of southern asthistana 
of arthamantapa. Vatteluthu. Rajaraja chola |,10-11C AD. Incomplete record. 
Begins with Tamil Script and ends with Vatteluthu. Seems to be a land donation. 


Same village. Same place. Rajaraja Chola |. Regnal year 23. 1008 AD. Tamil. 
Incomplete record. Prasasthi alone can be traceable. 


318 


No. 


No. 


‘Yo. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


93: 


04: 


95: 


97: 


98: 


99: 


100: 


101: 


102; 


103: 


N2.104: 


Same village. Same temple on the steps of the arthamantapa. Kulothuiiga 
Chola |,Regnal year 43,1113 AD. Records the endowment of land for special 
worship on new moon days. 


Same village. Engraved on the northern athistana of the garbagraha of the 
same temple. Rajaraja chola |. Regnal year 28. 1013 AD. Vatteluthu. Records 
the land donation made by the nattar of Murappu nadu to this temple. 


Same village. Same temple garbagraha northern jagathi vari of the athistana. 
Rajaraja Chola |. Regnal Year 28. 1013 AD Vatteluthu. Mentions the donation 
of land by one Sengodu Senthil for the merit of other three persons. 


Same village. Same temple northern jagathi of the garbagraha vatteluthu,10C 
AD. Only the end portion of the record exists which reveals the names of the 
signatories. 


Same village. Same temple. Western Kumuthavari of the 
garbagraha,valteluthu. Rajaraja Chola |. Regnal year 23 1008 AD. Begins 
with the prasasthi of the king Rajaraja |, rest is lost. 


Thirunelveli Town,sameTk & Dt. Engraved on the easter outer wall of the 
inner prakara of the Nellaiyappar temple Mar. Sundara Pandya |. Regnal 
year 15. 1230 AD. Tamil. This record mentions the payment given to the 
musicians who worked at the temple. 


same Town on the outer wall of the inner prakara of the same temple. Sanskrit 
language. Grantha script. Seems to be a donation given as Bhatta Vrudhi 


Same town. Same temple on floor a slab paved at the mani mantapa. Tamil. 
Fragmentary record. Mentions the workdone by one Ganga Nadalvaw,might 
be a chief. 


Same Town. Same temple. Outer eastern wall of the inner prakara. Pandya, 
Konerinmaikondan. Regnal year 6. 13c AD. Seems to be a land donation by 
a chief qanakovaraiyan for the special worship on the natal star of the king. 


Same town. Same temple. On a slab paved on the floor of Manimantapam. 
Tamil. Mentions the service of one Suriya Narayana. 


Same twon. Engraved on the eastern outer wall of the first prakara. Mar. 
Sundara Pandya |,13C AD. Incomplete record. Seems to be a work alotted to 
the sabha of kulasekhara chaturvedhi mangalam. 


Same Town. Same temple. Same place. Later Pandya Konerimai Kondan. 
Regnal year 10. 13C AD. Tamil. Registers donation of 90 Kalam Paddy for 
the institution of a santhi puja in the name of kulasekhara,and creation of a 
flower garden in the name of kulasekhara. 


319 


No.105: 


No.106: 


No.107: 


No.108: 


No.109: 


No.110: 


No. 111: 


No. 112: 


No. 113: 


Same Town. Engraved on the manimantapa northern gate. Mar. Sundara 
Pandya. Regnal year 14. 1230 AD. Tamil. It seems to be an agreement 
between the sangarapadiyar (oil mongers) and Vikiraman Kaman ௨:85 
Cheraman Tholan from Malaimandalam(Kerala). As per the agreement 
sangarappadiyar had accepted to supply daily ulakku ghee for burning twilight 
lamp against 80 Anai Acchu. (Currency) 


Same Town. Inscribed on the inner prakara outer wall eastern side north to 
mainmantapa. 13C AD. tamil. It is also an agreement with the Sangarappadiyar 
(Oil mongers) who accepted to supply daily ulakku measure of ghee whenever 
the God come inprocession at bigh street in the month of Vaikasi during 
marriage festival. 


Sarne Town. Engraved on the northern athistana of the mainmantapam of 
the same temple. Mar. Sundarapandya. Regnal year 16. 1232 AD. Tamil. 
Mentions the donation of a silver plate and copper bowl by certain 
ulaguyyavantha யாவ! for this temple. 


Sarne Town. Inscribed on the outer wall of the first p9rakara near the gate 
way of mainmantapa. Mar. Sundarapandya | Regnal year 6 1222 AD. Seems 
to be a land donation by one dancing girl Nakkan Rajesvara Bujankaththalai 
koli who served at Madurai Thiru Alavayudaiyar Temple (Minakchi temple) 


Same town. Recorded on the first prakara outer wall to the south of Sahasra 
lingam shrine. Later Pandya Jat. Virapandyan. Regnal year 5. 13C AD. Tamil. 
It seems to be an agreement made between oil mongers and the temple 
authorities to supply ulakku measure of ghee to lit a lamp at Thadasira mudaiya 
nayanar shrine. 


Same Town. Engraved on a pillar of hundred pillar hall constructed at the 
third prakara of Nellaiyappar temple. Tamil. This inscription is in the form of a 
verse. Describes the Lingothbhava form of Siva. 


Same town. Same temple. Antoher pillar at the some hundred pillared mantapa. 
It is also a beautiful Tamil verse which reveals the construction of prakara 
wall by one Kalappalan (might be a Kalabhra chief) 


Same twon. Same temple. Engraved on another pillar of hundred pillared 
hall. Mar. Sundarapandya |. 13C AD. It is also a Tamil verse. It mentiones the 
institution of one santhi worship by Gurukulatharaiyan Uyya Ninraduvan of 
Tadankannicchirrur(a renowned official found in the inscriptions of 
Thiruthangal in Viruthunagar District.) 


Same town. Same Hundred Pillared mentapa pillar. Mar. Sundarapandya 13C 
AD. Tamil verse. It is also the continuation of the previous record of 
uyyaninraduvan Gurukulatharaiyan. It is an interesting episode,that because 
of his liberal donation to the God siva,he changed the habit of begging of 


320 


140. 114: 


No. 115: 


No. 116: 


No. 117: 


No. 118: 


No.119: 


No. 120: 


No. 121: 


No. 122: 


Siva with Kapala. This same message is stated in an inscription found at 
Thiruthankal Karunelli nathar temple which belongs to the same chief (see 
Viruthunagar District inscriptions Vol II) 


Same Town. Same temple. Recorded on the outer wall of the inner Prakara 
near Mungil Vinayakar Shrine (Bamboo Vinayakar) Mar. Sundarapandya. 
Regnal year 11,1227 AD. Tamil. It seems to be ar-agreement reached between 
the oil merchants and Hoysala generals for supplying oil for two lamps installed 
by the generals. 


Same town. Same temple. Engraved on the soutn wall of Pollappillaiyar shrine. 
Later Pandya, Jat. Virapandyan Regnal year 6,13C AD. It is also a pact between 
the donor and oil mongers to supply oil for lighting twilight lamp at 
Ennayirappillaiyar shrine. 


Same town. Same temple. Engraved on a pillar found at a Mantapa on the 
north western corner of the second prakara vatteluthu. 10C AD. it is stated 
that this pillar was installed by two individuals,viz,Adikal Arangan and Arangan 
Muththan,might be father and son. 


Same town. Same mantapa. Engraved on another pillar. Vatteluthu. 10C AD. 
Mentions that that pillar was donated by Adikal Arangan (Mentioned in previous 
record) 


Same Town. Same mantapa but on a next pillar. Vatrewthu. 10C AD. Arangan 
Muththan donated the pillar. 


Same Town. Same temple. Inscribed on the west wall of the Pollappillaiyar 
shrine. Later Pandya Mar. Kulasekhara Regnal year 27. 1295 AD. Records 
the endowment of 50 cows for lighting perpetual lamp at Nellaiyappar and 
Pollappillaiyar shrine. 


Same Town. Same temple. Engraved on western wall outside in the first prakara 
near bamboo vinayakar shinre. Later Pandya, Konerinm,ai Kondan. 13C AD. 
Tamil. Records the endowment of 772 ma extent of land for the special worship 
on the day of Vishaka every month. It is stated that Vishaka was the natal 
star of the king. 


Same Town. Same temple. Inscribed on the wall of Subramanya shrine located 
at the western side second prakara Mar. Parakiramapandya. Regnal year 
23,12-13C AD. Mentions the land donation for food offerings, sacred bath 
and sacred dress at the village Alakiya Pandya puram. 


Same Town. Same temple. Inscribed on a plinth stone paved infront of 
Shanmuka shrine located at the third western prakara 1870 A.D. Tamil. it is 
an instresting musical note created by Pichchandi Annavi,a musician from 
Pasuvanthanai. 


321 


No. 123: Same town. Same temple. Engraved on the eastern wall of the second western 


No. 124: 


No.125: 


No.126: 


No.127 : 


No.128: 


No. 


No. 


No. 


No. 


No. 


129: 


130: 


131: 


132: 


133: 


prakara. Later Pandya Vikkirama Pandya. Regnal year 8, 13C AD. Records 
the land donation by Ravi Varma Chatur Vedimangalam Shabha to one Bhatta. 


Same Town. Same Temple. Engraved on the outer wall of the inner prakara 
western side near Bamboo Vinayakar shrine. Later Pandya Konerinmai 
kondan. It records a land endowment made as Rudrapuram for the purpose 
of Rudra Adyayana on the mula star day of purattasi month which was the 
natal star of the king Sundara pandya. 


Same Town. Same temple. Inscribed on the athistana of the western second 
prakara,south of bamboo Vinayakar shrine Pandya. Konerinmaikondan. 13C 
AD. Records the donation of 172 veli extent of land as odaipuram and also 
the states the construction of golden hall (Ponnambalam) at this temple. 


Same Town. Same place. Later Pandya period. Seems to be a land donation 
as Odaippuram. 


Same Town. Same temple. Engraved on the eastern wall of the west second 
prakara pandya, konerinmai kondan Tamil. Registers the land donation for 
the special worship to the God chockar, on the day of Sathaya star,the natal 
star of Malavaraya,a chief tain of 13C. AD. 


Same town. Same temple. Inscribed on the eastern wall of the second prakara. 
Later Pandya period. Kings' name lost. Regnal year 20 13C AD. Tamil. Records 
the donation of 11/2 veli land at the village Kayaththan Kurichi for the special 
puja on the sathaya days,the natal star of the king. 


Same Town. Same temple. Engraved on the northern wall of the second 
prakara,to the south of Kubera linga shrine. Later Pandya. 13C AD. Incomplete 
inscription. Boundaries of some devadana land are mentioned. 


Same Town. Same temple. at the same place. 13C AD. Fragmentary record. 
The end portion of the document is available. It seems to be a sale deed of a 
land. 


Same town. Same temple. Engraved on a pillar at the western 
prakaramantapa. Vatteluthu,10-11C AD. Mentions the name of the donor of 
the pillar as Valikon, a merchant of Thirunelveli. 


Same Town. Same temple. Inscribed on the western wall of the second prakara. 
Later Pandya. Konerinonai Kondan. 13C AD. Mentions the land donation at 
Suththamalli village for flower garden and odai (a brooche) 


Same town. Same temple. Engraved on a pillar at the second prakara western 
side. Vatteluthu,10-11C AD. Records that that pillar was given by Arungan 
Muththan a resident of Kalakkudi. 


322 


No. 134: Same Temple. Inscribed on the western wall of the second prakara. Later 


No. 


135: 


No.136: 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


No. 


137: 


138: 


139. 


140: 


141: 


142: 


143: 


144: 


145: 


Pandya, Konerinmaikondan. 13C AD. Records the arrangement made to 
prepare the flower garland with different flowers and to offer the God. 


Same temple. Second prakara western mantapa south wall. Pandya Jat 
Kulasekara. Regnal year 19,12-13C AD. Records the land donation made by 
a dancing girl for food offering and sacred bath to Lord Subramanya. 


Same temple. Second prakara northern side. Later Pandya. 13C AD. 
Registers a land sale deed by the Sabha of Suththamalli to the temple. 


Same temple. Engraved on a pillared mantapa pattikai in the second prakara. 
Pandya Mar. Kulasekhara |. Regnal year 15,1283 AD. Mentions a donation 
made for flower garland preparation. 


Same temple. Inscribed on the second prakara western wall. Later 
Pandya,Konerinmaikondan. Jat Kulasekhara Regnal year 40,1308 A.D. 
Records the land donation made for creating a flower garden named after 
the queen Tharani Muluthudaiyar. 


Same temple. Engraved on the foot steps of the copper sabha of the temple. 
18C AD. Velan,the name of a staunch devotee is engraved. 


Same temple. Inscribed on the west wall of second prakara near Akasa linga 
shrine. Later Pandya,Konerinmai Kondan. Tamil. 13C AD. Recordsfthe 
donation of 3 ma extent of land for Athyayana on every New moon day. 


Same temple. Engraved on the eastern wall of the north western sabhapathi 
mantapa at the second prakara.Later Pandya,Konerinmai Kondan. 13C AD. 
Records the donation of land as flower garden. 


Same temple Inscribed on the northern side of the second prakara, near 
Gajalakshmi. Later pandya, Konerinmaj kondan. 13C AD. It records the 
institution of Kanchipuram Kondan Santhi and special ரல For this 
purpose some lands were donated. The epithet Kanchipuram Kondan would 
refer to Mar. Sundarapandya ॥ 


Same temple. At the same place on the back side of Gajalakshmi. Later 
Pandya Konerinmaikondan 13C AD. Tamil. Records the land donation as 
jivitha for the brahmins who engaged in Athyayana puja. 


Same temple. Engraved at the second prakara western wall, south of Akasa 
lingam Shrine. Later Pandya Vikirama Pandya. Regnal year one: 13C AD. 
Records the arrangement made to supply ghee for lighting eight twilight lamps 
and one perpetual lamp in the name chera pandya deva. 


Same temple. Found engraved at the second prakara. Later Pandya, Mar. 
Kulasekhara |, Regnal year 34,1302 AD. Tamil, seems to be a donation made 
for daily food offering and dress offering for the God and Goddess. 

323 


No. 146: Same temple. Engraved on the third prakara southern door jamb west stone. 


No. 147: 


No. 148: 


No.149: 


No. 150: 


No. 151: 


No. 152: 


No. 153: 


No. 154: 


No. 155: 


No. 156: 


No. 157: 


Names of two devotees Karumpavai Viran and Srirangan are mentioned. 


Same temple. At the same door jamb east stone. Mention the name of the 
devotee Virapandi Mokana Malavarayan who was a singer. 


Same temple. Engraved on the south wall of the first prakara. Later Pandya, 
Vira Pandya, Regnal year 27. 13C AD. Tamil. Records the lands donated to 
the Kailasa mudaiyar temple and Kulasekhara emperuman vishnu temple 
and also for 50 bhattas at the village Tharuvai alias Thaniyanaivitta Pandya 
Puram. 


Same temple. Inscribed on the south door jamp of the first prakara. Pandya 
konerinmai Kondan. 13C AD. Alltoment of 65 parts of land at Ravi Varma 
Chaturvethi Mangalam and given to the brahmins and temples are mentioned. 


Same temple. second prakara, northern side near Gajalakshmi shrine. Later 
Pandya. Konerinmai Kondan. 13C AD. Endowment of two ma of land. One 
ma was given to one Bhatta who recite vedha before the Goddess on every 
new moon day and another one ma land was given to the person incharge of 
the flower garden. 


Same temple. Engraved on the north wall of the first prakara. Sundarachola 
Pandye 11C AD. Tamil. Registers the donation of one lamp and 50 sheep for 
its maintenance. 


Same Town. Same temple. Inscribed on the eastern platform of third prakara. 
1833 AD. Tamil. It gives the details of Kumbabisekham ceremony conducted 
on 1833 and the total expenditure for that function. 


Same Town.Same temple. Engraved on the inner side norhtern wall of first 
prakara vatteluthu. 10-11C AD. Incomplete record. Mentions the boundaries 
of the donated land. 


Same Town. Same temple. Engraved on the northern wall of the first prakara. 
Vatteluthu,10-11C AD. Completely damaged record. 


Same Town. Same temple. Inscribed on the original (ancient) Mahalinga shrine 
northern wall. Early Pandya Virapandya who took the cholas head. Regnal 
year 16 962 AD. Records the donation of 50 sheep by one Athreyan, from 
Kummana mangalam,a brahmadeya,for burning a perpetual lamp. 


Same Town. Same temple Engraved on the northern wall of the 3rd southern 
prakara. Tamil. 1561 AD. Records the tax free donation made by krishnappa 
Nayak from Madurai Nayak dynasty for the sacred bath of the God. 


Same temple. Inscribed on the eastern pillar at the arthamantapa in the third 
prakara. The name of a devotee is mentioned as Komaran Erangondappa,who 
might be a musician. 


324 


No. 158: 


No. 159: 


No. 160: 


No. 16 


A 


No. 162: 


No. 163: 


No.164: 


No.165: 


No.166: 


No. 167: 


No.168: 


Same temple. Found engraved on the eastern wall of western side third 
prakara. Tenkasi Pandya Kulasekhara deva. 15-16C AD. reveals the creation 
of an Agrahara. The village name Kuppayakudi is changed as Ravi Varma 
chaturvethi Mangalam. 


Same temple. Same wall. Later Pandya. Vira Pandya. 12-13C AD. Mentions 
the endowment of 600 kalam Paddy and 30 Panam (currency) for making 
sacred garlands and food offerings. 


Same temple. Same wall. Same king Regnal year 23. 12-13C AD. Tamil. 
Mentions the donation made for flower suppliers and the singers in the temple. 


: Sametemple. Engraved on the northern wall of the third prakara northern 


side. Later Pandya,Konerinmai Kondan. Tamil. Incomplete record. Seems to 
be a land donation for the construction of a mantapa. Boundaries of the 
donated land are known. 


Same temple. Engraved on the eastern door jamb of the south gate of third 
prakara. Grantha and Tamil 16C AD. Seems to be the establishment of 
Thinuvannamalai Big mult. 


Same temple. Inscribed on the northern gate way eastern side of third prakara 
of Gandhimathi Amman shrine. Tamil. Two fragmentary records. seems to be 
gift made by one Umaibangan. 


Same temple. On the floor of the northern gate way of Gandhimathi Amman 
shrine. Tamil. Date not known. Mentions the name of a musician,Nalankarayan 
who was an instrument (Maththalam) Player. 


Same temple. Engraved on the eastern stone of the south gate of third 
prakara. Tamil. The name of a singer is mentioned as Virapandi Mohana 
Malavarayan. 


Same temple. Inscribed on the northern wall of the third prakara northern 
side. Later Pandya Vira Pandyan. Regnal year 16. 12-13C AD. Records the 
land donation made by one dancing girl Tharani Muluthudaiyal from Kanapper 
(Kalaiyar Koil) who instituted a morning Santhi Worship. The gift was given to 
the brahmins who were responsible for conducting the puja. 


Same Temple. On the western pillar at the south side of the Mahamantapa of 
Ganthimathi Amman Shrine. Tamil. It is inverse form. It reveals that Lord Siva 
who had jatamakuta on his head bestowed pearled crown to the king. 


Same temple. Same mantapa pillar. Tamil 13C AD. this record is also a 
beautiful Tamil verse. It states that Lord siva was attacked by bow,stone,and 
kicked by leg by his devotees. But he given place to reside on his head to a 
snake and cresent. Such a benevolant ' ~rd of Thirunelveli bestowed the 
crown for the Pandya king also. 


32 


No.169: 


No.170: 


No. 171: 


No. 172: 


No. 173: 


No. 174: 


No. 175: 


No. 176: 


No. 177: 
No. 178. 


No. 179: 
No. 180: 


No.181: 


No.182: 


Same temple. Engraved on a pillar at the western first prakara of Ganthimathi 
Amman shrine. Tamil 14-15C AD. It reveals a donation made by one 
sevvanthiyappar for the merit of Virappa Nayak (Madurai) and his minister 
இருக natha Mudali. 


Same Temple. Engraved at the flag montapa of Ganthimathi Amman shrine 
1833 AD. Tamil. It is the same record already given as inscribed at the plat 
form of swami shrine third prakara. Mentions about the Kumablisekarn 
ceremony and its expenditure amount. 


Same Town. Gandhimathi Amman shrine northern wall. Tamil. Mention the 
name of a staunch devotee Vakukam Perumal,who belonged to Ahora Saiva 
Mudali (Mutt) hailed from Vilathur. 


Same Town, on a pillar at the gate way of mani mantapa at Gandhimathi 
shrine. Tamil. Mentions the name of a devotee Kathakkutti Athichamaya 
Panickar. 


Same Town. Engraved on the eastern wall of the first prakara of Gandhimathi 
shrine. Tamil. Later Pandya. 13C AD. Fragmentary record. Details are lost. 


Same town. Inscribed as the northern door jamb of the gate way of swami 
shrine. Vijayanakara, Viravenkatapathi Maharayar. 16C AD. Register the tax 
exemptions of lands and given as sarvamanya to the brahmins in different 
sirmais during the reign of Krishnappa Nayak. 


Same Town. Engraved on the southern door jamb of gate way at Gandhimathi 
Amman shrine. Names of two devotees are written as Ariyan Kailasa Natha 
and Chithambaranatha. 


Same town. Same temple. Same place. name of a devotee is given as Ariyan 
Anyan. 


Same temple. Same Place. Names of two devotees are engraved. 


Same temple. Same place but on the northern door jamb. Two devotees 
names are inscribed. 


Same temple. Same place. Same stone. Names of three devotees are written. 


Same temple. Same stone. Name of one devotee Malaikkiniya ninra perumal 
vetham pillai,a resident of Thenthirupper village is mentioned. 


Same temple. South door jamb. Name of one devotee Viluppatharaya is 
written. 


Same temple. Engraved at the pollapillaiyar shrine north wall. Later Pandya 
Regnal year 21. Begining and end portion of the record are lost. Seems to 
be some donation to the God. 


326 


No.183: 


No.184: 


No.185: 


No.186; 


No.187: 


No.188: 


No.189: 


No.190: 


No.191: 


No.192: 


Same temple. Engraved on a pillar of pollappillaiyar shrine mantapam. Later 
Pandya. 13C AD. It is stated that that pillar was donated by one Narayanan 
Alias Viram Alakiya Pandya Deva from Mathikkadu in Malaimantalam (Kerala) 


Same temple. Engraved in the floor of the shanmukar shrine at western side 
third prakara. Name of the devotee Sankara murthy who was the nephew of 
Sevvanthi yappan is written. 


Same town. Same temple. Engraved on the north wall of the third prakara. 
Later Pandya. Kulasekhara Pandya. Regnal year 8. 13C AD. Refers to the 
creation of new chaturvethimangalam named after Anvarathakan. 


Same Town. Same temple. Engraved on the south wall of the First prakara. 
Later Pandya. Konerinmai Kondan. Regnal year 10 & 15. Records the land 
endowment given for the recitors of Devaram devotional songs (Thirugnanam 
recitation). These singers were served traditionally one after another. This 
donation is named as Thirugnanappuram. 


Same town. Same temple. Engraved on the south western corer walls of the 
first prakara. Mar. Sundarapandya |. Regnal year 24. 1240 AD. This record 
also in continuation of the previous record. Mentions the donation of 
Thirugnanappuram. The recitors had come successively as gurus and 
desciples line. 


Same town. Same temple. Recorded on the south wall of the first prakara. 
Later Pandya. Konermaikondan. Regnal year 24. 13C AD. Records the land 
donations for the Nacciyar and Parivara devadas (subsidiary deities) and 
the original name of the land (village) had been changed. These lands were 
given as house site.s 

Same town. Same temple. Engraved on a single stone planted at the northern 
prakara of Gandhimathi shrine 1888 AD. Tamil. Installation of an endowment 
as Pradhoshakkattalai and the amount given for the execution of that is 
mentioned. 

Same town. Same temple. Engraved on a pillar of the second western prakara. 
Vatteluthu - 10 - 11C AD. It is stated that the pillar was donated by Alagan 
Arangan. 

Same Town. Same temple complex. On the floor of the flag post mantapa in front of 
Amman Shrine. Vatteluthu 10-11C AD. Incomplete record. One Kalakkudi nadu 
is traceable. 

Same town. Same temple complex. Inscribed on the north wall of the Kubera 
lingam shrine. Later Pandya, Mar. Kulasekhara.13 C AD. Mutilated record. 
Only the name of the king,and Thuiruvalavayudaiyar temple (Madurai) are 
traceable. 


327 


140.193: 


No. 194: 


No. 195: 


No. 196: 


No. 197: 


No. 198: 


No. 199: 


No. 200: 


No. 201: 


No.202: 


Same temple complex. Engraved on the northern wall of Akasa Lingam shrine 
at the second prakara. Later Pandya,13C AD. Seems to be an endowment 
made by an official, Malavaraya by name. 


Thiruppudai Maruthur Village. Seran Madevi Tk. Tirunelveli Dt. Inscribed on 
the east wall of the Maha Mantapa of Narumbu natha Swami temple. 1490 
AD. Tamil. Records the endowment of lands with boundaries donated for 
food offering and dress offering. 


Same village. Same temple. Engraved on the east and north walls of 
chantikesvara shrine. Rajaraja chola |, Regnal year 10. 995 AD. It seems to 
bea sale deed of some land between one Ambalavan Niradi of Pidavur nadu 
in chola country and four bhattas from lyalatti Mangalam in Pandya nadu. 


Same village. Same temple. In scribed on the north wall of the central shrine. 
Later Pandya. Mar, Kulasekhara. Regnal year 40,1308 AD. Records the 
donation of one veli extent of land to the Nacciyar (Amman) and the 
acceptance given by four Bhattas. 


Same village. Engraved on the south wall of the Amman shrine. Jat. 
Kulasekhara. Regnal year 14. 1204 AD.Fragmentary record. Seems to be 
an appeal made by the Mavali Vanathiraya Chief with the king for the welfare 
of the temple. 


Same Village. Same temple. Recorded on the north wall of the arthamantapa. 
Tamil 1487 AD. It seems to be an assignment given to certain musicaians 
who were serving traditionally in the five siva temples in the surroundings. 
They agreed to accept their kani rights as ever before and discharge their 
duties. regularly. 


Same Village. Same temple. Recorded eastern wall of the Mahamantapa. 
Tamil 1876 AD. Due to the heavy damage of the inscription purpose of the 
record is not traceable. 


Same village. Same temple Mahamantapa south wall. Tamil 1487 AD. Details 
of the donated land with boundaries given for food and garland offerings of 
the temple. 


Same village. Same temple. Inscribed on the south wall of the artha mantapa 
Kulasekhara pandya. Regnal year 32. 1300 AD. Records the donation of 35 
Panam (currency) handed over to the Sivabrahmanas for burning a perpetual 
lamp. 


Same village. Same temple. South western corner prakara steps. Vatteluthu 
Early Pandya Maranchadaiyan. Regnal year 6. 9-10C AD. Records the 
donation of 25 sheep for supplying ghee to burn a lamp at the Gods shrine. 


328 


No. 203: 


No.204: 


No. 205: 


No. 206: 


No. 207: 


No. 208: 


No. 209: 


No. 210: 


No. 211: 


No.212: 


Same village. Same temple. Engraved on the north wall. Tamil 1565 AD. 
Both the Kollam year and saka year does not correspond. This record seems 
to be a recopy of the earlier one. Reveals the land donation given to a 
dancing girl. 


Same village. Engraved on the east wall of the mahamantapa of the Amman 
shrine. Venadu king Vira uthaiyamarthandan. 1537 AD. It seems to be a life 
time right (Swindiram) given to the temple accountant. 


Same village. It is a record of kumbabisekhram ceremony conducted during 
1899. Mentions the errection of new Flag post and new Siva Linga on that 
time. 


Same village. Engraved on a stone mantapa at the Thamiraparani river bank. 
The inscription is in verse form. Construction made by the donar from Thondai 
Mandalam is mentioned. 


Same Village. Same stone mantapa on the banks of River Thamiraparani. 
1763 AD. Tamil. It is stated that during 1763 this stone mantapa was 
constructed by Rajagopal Somayagi son of Lakshmi Narashimha Dhishitar 
and Meenatchi for the use of Thaippusam day. 


Same Village. Engraved on a pillar of the mantapa on the banks of 
Thamiraparani River. King name lost 15-16 AD. It is stated that this mantapa 
was constructed by Brahma Nayaka Mudali who was the agent (official) of 
Krishnappa Nayak (Madurai Nayak) 


Same Village. Engraved on the south wall of the Mahamantapa of 
Narumpunatha swami temple. 1695 AD. Tamil. Seems to be a land donation 
for regular pujas of the temple. 


Vijayanarayanam Village. Nanguneri Taluk. Tamil 1886 AD. Engraved on a 
stone planted on the south side of the first prakara of Manomani Isvara 
temple. It is stated that certain property was donated by Sri Kasivasi Kumani 
Son of Sembaka Mannar Pillai for conducting Pradhosham and midnight 
pujas. 

Same village. Same temple. Vijaya Renga Chockanathar 1709 AD. Tamil. It 
describes the construction of one sluice. Three Muslim military commanders 
names are also found. 

Melasevval Village. Ambasamudram Taluk. Thirunelveli Dt. Inscribed on the 
south wall of the Maha mantapa of Athiththa Vaneswara temple. 16C AD. 
Vijayanagar King. It seems to be a land donation for the expenses of Chittirai 
vasanthothsava and Avani festival. 


329 


உ அநு - 


No.213: Same village. Same temple. Same place. Vijayanakar Visvanatha Nayak 
(Madurai Nayak) 1550 AD. Tamil. It records the donation of 7 Ma kani 
munthirikai extent of land as evadana for this temple. The name of the village 
is mentioned as Sevval alias Vira kerala nallur in Mulli nadu. 


No. 214: Same village. Same temple. Engraved on the south wall of the central shrine. 
Later Pandya period. Tamil. Mutilated inscriptions. Seems to be a donation 
of perpetual lamp and installation of an oil press. Incomplete record. 


No. 215: Same village. Same temple. Engraved on the west wall of the central shrine. 
Mar. Sundara pandyan. Regnal year 6, 1221 AD. An individual 
Kailasamudaiyan had installed this deity and donated 71/2 ma land for its 
day to day expenditure of the temple. 


No. 216: Same village. Same temple. Inscribed on a pillar at a mantapa near the gate 
way. Venadu king (name not known) 1679 AD. Tamil. It is mentioned the 
installation of Makara Thorana lamp stamp by one Marththandan. The record 
is in a verse form. 


No. 217: Same village Inscribed on the north wall of madappalli (Kitchen Hall) of 
Navaneetha Krishna temple. Visvanatha Nayak. 1551 AD. Tamil. Seems to 
be 8 land donation for the food offerings on the day of Maha puja. The 
village has another name, Vira kerala chaturvethi mangalam. 


No. 218: Kallidaikkuricchi Village. Ambasamudram Taluk. Tamil. 1928 AD. Inscribed 
on a pillar errected on a bridge accross the river. It is stated that this bridge 
was constructed by the donations of individuals and associations without 
any British government financial aid. 


No. 219: Same Village. Inscribed on a separate stone planted at kottai theru. 1453 
AD. Tamil. It is an interesting record reveals some social problem meted out 
by the locals. During 1380 copy of this inscription is installed. But again 
1416 and 1453 some informations hadbeen added in this record. According 
to this,some people from the vellainadar caste had indulged in some 
mischevious asctivities and caused for unrest among vellala community 
people. So, Vellala community people banned Vellai nadar people not to 
involve in any social work,as equal to Vellalas and not to have any matrimonial 
alliance with them. 


330 


